கைவல்யோபநிஷத்‌ 


கைவல்யோபநிஷத்‌ 
எள 


~ 


திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை 


உரை: 


காசிவாசி செந்திநாதையர்‌ 


பதிப்பு: 
உண்மை விளக்கம்‌ என்னும்‌ சித்தாந்த தீபிகை 
சமயஞானம்‌, தத்துவஞானம்‌, கலைஞானம்‌, பூதபெளதிக முதலிய 
சாஸ்திரஞானம்‌, இவற்றைப்பற்றி விவகரிக்கும்‌ மாதாந்தப்‌ பத்திரிகை 


1897 


ல 


கைவல்யோபநிஷத்‌ 


கைவல்யோபநிஷத்‌ 
எனா 


~ 


திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை 
காசிவாசி செந்திநாதையர்‌ 


கைவல்லியம்‌ என்னும்‌ மொழி முத்தி எனப்‌ பொருள்படும்‌. படவே, 
கைவல்லியோபநிஷதமானது - தான்‌ விதித்தவாறு பிரமா விஷ்ணு ருத்திரர்‌ என்னும்‌ 
காரியமூர்த்திகளுக்குக்‌ காரணராகிய துரிய உமாசமேதராகிய சிவபிரானே 
அன்பினோடு இதய கமலத்தின்‌ கண்ணே உபாசிக்கின்ற (வைதிகபாசுபத) யோகிகளு 
டைய பாச இருளை யோட்டிச்‌ சிவத்துவத்தை விளக்குவது உறுதியே யாமென்க. 
இது பற்றியே சிவதத்துவவிவேகம்‌ - 


மலைமக டுூணைவன்‌ முக்கணன்‌ னல 
மிமி றவனென்‌ வானோர்‌ 
திலகனே யுன்னைசத்‌ தகரமாங்‌ குகையுட 
டியானஞ்‌ செய்திடிமுறை செப்பி 
யலரவன்‌ முகுந்த ன்‌சனோ டெயையு 
மையின்‌ விபூதியென்‌ றுரைக்கு 
மலலிரு டுயித்துச்‌ சிவச்சுடர்‌ விளக்க 


வந்ததை வல்லிய மறையே - என்று கூறிற்று. யசுர்வேதத்தைச்‌ சார்ந்த 
கைவல்லியம்‌, சுவேதாசுவதரம்‌, காலாக்கினிருத்திரம்‌, அதர்வண வேதத்தைச்‌ சார்ந்த 
அதர்வசிரசு, அதர்வசிகை என்னும்‌ ஐந்து உபநிஷதங்களையும்‌ பஞ்ச ருத்திரமென்று 
பெரியோர்‌ கூறுவர்‌. ஆதலால்‌, இந்தக்‌ கைவல்லியோபநிஷதம்‌ ருத்திரோபநிஷத்‌ 
மெனப்‌ பெயர்படைக்கும்‌. (வைதிகபாசுபத) உபநிஷதங்களிலே புகழப்பட்ட பல திரு 
நாமங்கொண்டு சிவபெருமான்‌ கைவல்லியோபநிஷதத்திலே போற்றப்படுதலால்‌, 
இது சதருத்திரீயமென மற்றோர்‌ பெயருமுடையதீரயிற்று என்றுங்‌ கூறுப. 


இந்தக்‌ கைவல்லியோபநிஷதத்திலடங்கிய உண்மைகள்‌:- 


1. (1-3) ஆசுவலாயனமுனிவர்‌ பிரமாவை அடுத்துத்‌ தமக்கு அதிரகசியமாயும்‌ 
மேலானதாயுமுள்ள பிரமவித்தையை உபதேசிக்குமாறு வேண்டினமை. 


11. (45) பிரமா ஆசுவலாயனர்க்கு அந்தப்‌ பிரமவித்தை அறிதற்கு அருகராகிய 
துறவிகள்‌ இயல்பைக்கூறினமை. 


III. 6) துறவிகள்‌ உள்ளக்குகையின்‌ கண்ணேயுள்ள சிவபிரானை உபாசித்தடை 
யுமியல்பைக்‌ கூறினமை. 
ன 


கைவல்யோபநிஷத்‌ 


IV. (7-8) சிவோபாசனை செய்யுந்‌ துறவிகள்‌ யாவையும்‌ சிவார்ப்பணஞ்‌ செய்து 
முடித்துப்‌ பின்‌ விசுத்ததேகராய்‌ மகா சிவலோகமடைந்து) பராமிர்த சிவரூபராய்‌ 
முத்தியடைதலைக்‌ கூறினமை. 

V. (9-16) மகாசிவலோகத்தை அடைதற்கு உபாயங்‌ கூறுமாறு புகுந்து உபாசகர்‌ 
முதற்கணே எங்கிருந்து எவ்வாறு எவ்வங்கமுடையராய்‌, பிண்டமாகிய சரீரத்து 
இதய கமலத்திலே தகரோபாசனை செய்ய வேண்டும்‌ என்பதனையும்‌, உபாசனை செய்‌ 
யப்பெறும்‌ சிவபெருமானுடைய இலக்கணங்களையும்‌, அவரைத்‌ தியானித்தலால்‌ 
அடையும்‌ பேற்றையும்‌ பிரமா ஆசுவலாயனர்க்கு உபதேசித்தமை. 


V1. (16-19) காரியமூர்த்திகளாகிய பிரம விஷ்ணுருத்திராதியோரை எடுத்துக்‌ 
கூறுதல்‌ வாயிலாகப்‌ பிண்டமாகிய சரீரத்து இதயகமலத்தின்‌ கண்ணே தியானிக்க 
ப்பட்டவர்‌ காரணமூர்த்தியாகிய துரிய உமாசகாய சதாசிவனாராம்‌ என்னும்‌ உண்‌ 
மையுணர்தல்‌ வேண்டுமென அறிவுறுத்தினமை. 


VI. (20-21) உமாசமேதராகிய சிவபிரானே பசுபாசங்களாகிய சேதனாசேதனப்‌ 
பிரபஞ்சங்களை யெல்லாம்‌ அகத்தும்‌ புறத்துமாகித்‌ தாங்கி நிற்கு முண்மையை 
அறிந்து, அதனாற்‌ பாச நீக்குதற்குரிய மற்றோர்‌ உபாயம்‌ உபதேசித்தமை. 


VIIL. (20-23) இவ்வாறு அண்டத்தினும்‌ பிண்டத்தினும்‌ உமாசமேதராகிய 
சிவபெருமான்‌ நின்ற முறைமையைச்சார, பிரணவ (பஞ்சாக்ஷர த்தில்‌ வைத்து 
அவ்வுண்மை உணர்த்தி, அதுவாயிலாகப்‌ பாசத்தைச்‌ சேதிக்கும்‌ மற்றோர்‌ உபாயம்‌ 
கூறினமை. 


IX. (24-36) மாண்டூக்கிய நிருசிம்மோத்தாதாபநி உபநிஷமுறையானே அம்பிகா 
சமேதராகிய சிவபெருமானோடு ஆன்மா ஐக்கியமா முறையும்‌, அதனால்‌ அடையும்‌ 
பாசநீக்க பலமும்‌ கூறினமை. 


X. (37-49) பிரமா ஆசுவலாயனர்க்கு விபூதியோகம்‌ உபதேசித்தமை. 
இக்கைவல்லியோபநிஷத்தை வைதிக பாசுபத தீக்ஷாநுஷ்டான முடையோன்‌ 


செபித்துத்‌ தூயனாய்‌, அதனால்‌ சிவஞானமுடையவனாய்க்‌ கைவல்லிய பயனை 
அடைகின்றான்‌ என்பது இறுதியாகப்‌ பலம்‌ கூறினமை. 


கைவல்யோபநிஷத்‌ 


(ஆசுவலாயனமுனிவர்‌ பிரமவித்தை உபதேசிக்குமாறு பிரமாவை வேண்டி 
ன்மை) 

3 எள்‌ WTA TATE TATA | 

எளிர்‌₹ ளான ர்‌ எண்‌ என எல: எண்‌ ளா | 

எண்னம்‌ னரிஏ Ue நள்‌ எரர்‌ எனா ॥ 2 ॥ ராண) 


ஓ அதாசங்வலாயனோ ப“க:வந்தம்‌ பரமேஷ்டினமுபஸமேத்யோவாச | (1) 
அதீ“ஹி ப*க*வன்ப்‌ரரஹ்மவித்‌:யாம்‌ வரிஷ்டா:ம்‌ ஸதா: ஸத்‌:பி*: 


ஸேவ்யமானாம்‌ நிகூ:டா“ம்‌ | (2) 
யயா(அ)சிராத்ஸர்வபாபம்‌ வ்யபோஹ்ய பராத்பரம்‌ புருஷம்‌ 

யாதி வித்‌:வான்‌ ॥ 1 ॥ (3) 
(இதன்‌ பொருள்‌) (1. 2 .3) பின்னர்‌ ஆசுவலாயனமுனிவர்‌ பகவானாகிய 


பிரமாவை அடைந்து எந்தப்‌ பிரமவித்தைவாயிலாக அறிஞனாவான்‌ விரைவிலே தன்‌ 
பாபமெலா மொழிந்து நாராயணர்க்கு மேலோராயுள்ள சிவபிரானை அடைகின்றானோ, 
அப்படிப்பட்ட இரகசியமாயதும்‌, சத்துக்களாலே எக்காலமும்‌ ஆதரிக்கற்பாலதும்‌, 
மேலானதுமாகிய அந்தப்பிரமவித்தையைப்‌ பகவானே அருளுக என்றார்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


1. பின்னர்‌ - எந்த உத்தமனிடத்திலே குருபக்தி சிவபக்தி உறுதியாயுளவோ 
அவனுக்கே வேதார்த்தம்‌ பிரகாசிக்கும்‌ என்பது பொருள்படச்‌ சுவேதசுவதரோபநிஷ 
த்து ஆறாம்‌ அத்தியாயத்து இருபத்துமூன்றாம்‌ மந்திரம்‌ 


அனா எக: எள என எரி | 
என்‌ க எள்‌: ணன எனா: ॥ 23 ॥ 


யஸ்ய தேவே பரா ப*க்தி: யதா: தேவே ததா: கு“ரெள | 
தஸ்யைதே கதிதா வர்தா?: ப்ரகாமந்தே மஹாத்மன: ॥ 23 ॥ 


என்று உரைத்தவாறு, யசுர்வேதிய வைதிக சைவ கைவல்லியோபநிடதப்‌ பொருளைக்‌ 
கேட்டற்கு ஆசைமீதுர்ந்து தமது ஆசாரியராகிய பிரமாவை வந்தன பூர்வமாக 
அடைந்த ஆசுவலாயனமுனிவர்‌, முன்னரே அந்தக்‌ குருபக்தி சிவபக்திகளிற்‌ சிறந்த 
தீவிரபக்குவராய்‌ விளங்கினாராதலில்‌, அந்தப்‌ பக்குவதசையை அடைந்த “பின்னர்‌ 
அந்தச்‌ சிவஞானத்தைக்‌ கேட்டற்கு அருகராயினார்‌ என்பதைக்‌ குறிப்பித்தற்கே 


ந்தி 


கைவல்யோபநிஷத்‌ 


(பின்னர்‌ எனப்‌ பொருள்கொள்ளும்‌) “அத என்னும்‌ ஆரிய மங்கலமொழி இம்மந்திரங்‌ 
களின்‌ முதற்கண்ணே தலைமையாய்‌ நின்றதாமென்க. 


2. பகவான்‌ - ஐசுவரியம்‌, வீரியம்‌, புகழ்‌ யசஸ்‌), திரு ஸ்ரீ ஞானம்‌, 
வைராக்கியம்‌ என்னும்‌ ஆறு குணங்களையுடைய சிவபெருமானுக்கே “பகவான்‌” 
என்னும்‌ நாமம்‌ செல்லுமேனும்‌, வைதிகபாசுபத தீக்ஷை வாயிலாக வாய்த்த 
சிவஞானக்கினியனாலே ஆன்மாவைப்‌ பற்றிய பாசத்தைப்‌ போக்கிச்‌ சிவத்துவம்‌ 
விளங்கப்பெற்ற “மெய்யுணர்வோர்க்கும்‌” பகவான்‌ என்னும்‌ பெயர்‌ செல்லுமென்று 
சுருதிகுக்திமாலை கூறுகின்றமையாலும்‌, ஸ்காந்த புராணத்தைச்‌ சார்ந்த காளிகா 
கண்டம்‌ 

௩௪ எள்ள எரா | 

யு எண NTF ea எனி ॥ 

பசுபாச விமோக்ஷாய சீர்ணந்துமுநிபிர புரா | 

விஷ்ணுநா ப்ரம்மணாதேவைர்‌ மார்க்கண்டேய ததீசிநா ॥ 


பசுவாகிய ஆன்மாவினின்று பாசத்தை நீக்கும்பொருட்டு வைதிகபாசுபத தீக்ஷை 
யானது விஷ்ணு பிரமா மார்க்கண்டேயர்‌ ததீசி முதலாயினோரால்‌ அநுஷ்டிக்கப்‌ 
பட்டதென்று கூறுதலாலும்‌, உமாசமேத சிவத்தோடு வேறறக்கலந்து சிவத்துவம்‌ 
எனப்படும்‌ அமிர்தத்துவத்தை அடைந்தவர்‌ பிரமாவாதலினாலும்‌, அந்தப்‌ பிரமா 
“பகவான்‌” என்று கூறப்பட்டாரென்க. சிவபிரானுக்குரிய சர்வஞ்ஞதாதி குணங்கள்‌ 
விளங்கப்பெற்றுச்‌ “சிவத்துவம்‌” எய்தினவர்‌ பிரமா என்று கூறுதலும்‌ இழுக்காதென்க. 


3. புருஷர்‌ - சுவேதாசுவதரோபநிஷதம்‌ 


ரணி TAA UTEATA 


பதிம்பதீநாம்‌ பரமம்‌ பரஸ்தாத்‌ 


பதிகளுக்கெல்லாம்‌ பதியாயும்‌ “பரம்‌” எனப்படும்‌ நாராயணருக்கும்‌ பரராயும்‌ மேலா 
னவராயும்‌) உள்ளார்‌ என்றும்‌ தைத்திரீயோபநிஷதம்‌ 


ரண எ: ॥ 
புருஷோ வைருத்ர: ॥ 
“புருஷராவார்‌ ருத்திரரே” என்றும்‌ கூறுமாற்றால்‌, ஈண்டுக்‌ கைவல்லியோபநிஷதம்‌ 


கூறிய “பராத்பரம்‌ புருஷம்‌” என்றது பசுபதியாகிய துரிய சிவருத்திர மூர்த்தியின்‌ 
மேலாயிறென்க. 


EZ 


கைவல்யோபநிஷத்‌ 


4. சிவத்தை அடைதல்‌ - சிவாகமம்‌. 


ளக எகரி aT | 
ளான எள்‌: ॥ 


சிவார்க்க சக்திதீத்யாசமர்த்தீ க்ருதசித்திருசா | 
சிவம்‌ சக்தியாதிபிஸ்ஸார்த்தம்‌ பச்யத்யாத்மா கதாவ்ருதி:॥ 


சிவ சூரியனுடைய அருட்சத்தியோளியினால்‌ அறிவுறுத்தி விளக்கப்பட்ட ஆன்மா 
வானவன்‌ ஞானக்கண்‌ கொண்டு சிவ சத்தி (ஒளி) யோடு கூடச்‌ சிவத்தைக்‌ கண்டு 
தன்‌ பாச (இருள்‌ நீங்கப்பெற்றவனாகின்றான்‌ என்று கூறிற்று. இந்தப்‌ பொருள்படவே 
அதர்வவேதீய பிரசிநோபநிஷதம்‌ 


ஏ: ௭ TATA 19௯ FATA என Niue எ என்‌ 
ஏ எள ரண 1 ர EA எ ராண எ: Il 

ய: புநரேதந்‌ த்ரிமாத்ரேணவோ மித்யேகே நைவாக்ஷரேண பரம்புருஷ 
மபித்யாயீத ஸ்‌ தேசசி சூர்யே சம்பந்நோயதா பாதோதரஸ்த்வசா கிநிர்முச்யத 
ஏவம்‌ ஹவை ஸ பாப்மநா விநிர்முக்த: ॥ 


எவன்‌ மூன்று மாத்திரையையுடைய பிரணவ வாயிலாகப்‌ பரமபுருஷராகிய 
சிவபிரானாரைத்‌ தியானஞ்‌ செய்கின்றனோ அவன்‌ (ஆன்மா) ஒளியோடுகூடிய 
(பராசத்தியோடு கூடிய) சூரியனை (சிவபிரானை) அடைந்தவனாய்‌ (பார்த்தவனாய்‌) 
சர்ப்ப மானது தன்‌ சட்டையினின்று விடுபடுகின்றவாறு போல, பாபத்தினின்று 
நீங்கினோனாவன்‌ என்று கூறிற்று. 


சிவபிரானாகிய சூரியன்‌ அருள்‌ ஒளிக்குணங்களால்‌ எவ்வாறு சம்பன்னரா 


யினாரோ, அவ்வாறே, (எல்லாக்‌ குணங்களும்‌ ஆன்மாவுக்கு உளவாம்‌ என்ற 
கருத்தினால்‌ 


எள்ள எனா | 

சர்வேதர்மா அத்மநஸ்ஸந்தி | 
என்று சர்வஞானோத்தரங்‌ கூறியவாறு, சார்ந்ததன்‌ வண்ணமாம்‌ இயல்புடைய 
ஆன்மாவானவன்‌ சிவபிரானுக்குரிய சர்வஞ்ஞதாதி குணங்களை அடைந்தவ 


னாகின்றான்‌ என்பதை உணர்த்தும்‌ பொருட்டே, பிரசிநோபுநிஷதம்‌ “ஒளியையுடைய 
சூரியனை அடைந்தவனாகின்றான்‌” என்று கூறியதுமாமென்க. 


Teron: UTA TAN | 
எ எ TTA | 


கைவல்யோபநிஷத்‌ 


விஷ்ணோ: பரமம்‌ பதம்‌ | 
நாராயண பரம்‌ ப்ரமம்‌ | 


விஷ்ணுவின்‌ மேலாம்‌ சிவபதம்‌ எனவும்‌, நாராயணின்‌ மேலாகிய பிரமம்‌ (சிவம்‌) 
எனவும்‌ பொருள்‌ படுத்தப்படு நெறியானே, 


வ USTH | 
பராத்பரம்‌ புருஷம்‌ | 


என்றதும்‌ பரராகிய நாராயணரின்‌ மேலோராய்‌ புருஷர்‌ (சிவனார்‌) என்றும்‌ பொருள்‌ 
படுத்தப்பட்டது. 


5. பிரமவித்தை - நிராலம்பம்‌ சர்வசார முதலிய மாயாவாதோபநிஷதங்க 
ளிலே பிரதிபாதிக்கப்படும்‌ நிர்க்குணப்‌ பிரமவித்தையினும்‌ மேலாய கைவல்லியம்‌, 
சாந்தோக்கியம்‌, தைத்திரீயம்‌, பிருகதாரணியம்‌, சுவேதாசுவதர முதலிய வைதிக 
பாசுபதோபநிஷதங்களிலே புகழப்படும்‌ அதிரகசியமாயதும்‌ மேலானதுமாகிய பாசுபத 
யோக பிரமவித்தையே லிங்கபுராணம்‌, சைவபுராணம்‌, கூர்மபுராண முதலியவைக 
ளிலே பிரதிபாதிக்கப்பட்ட சுவேதர்‌ முதலிய இருபத்தெட்டு ஆசாரியர்களாலும்‌, 
இவர்கள்‌ சீஷர்கள்‌ நூற்றுப்பன்னிருவராலும்‌, இவர்கள்‌ சீஷர்கள்‌ எண்ணில்லோரா 
லும்‌ அநுஷ்டிக்கப்பட்டதாமென்க. இது பற்றியே சுவேதாசுவதரோபநிஷதம்‌ இந்த 
அத்தியாசிரம (வைதிகபாசுபத) பிரமவித்தையையுற்றுப்‌ பிரதிபாதிக்குமிடத்து 


ள்‌ UNA காரக எ | 


வேதாந்தே பரமம்‌ குக்யம்‌ புராகல்ப்பே ப்ரசோதிதம்‌ | 


முந்திய கற்பத்திலே சொல்லப்பட்ட வேதாந்தத்தின்‌ பாலதாம்‌ பரமரகசியம்‌ என்றும்‌ 
கூறினமையால்‌ மற்றைத்‌ தாழ்ந்தபடிக்‌ கண்ணதாம்‌ நிர்க்குணப்‌ பிரமவித்தை 
சர்வபாசங்களையும்‌ போக்கும்‌ வன்மையுடைய பரமரகசியமாகிய வித்தையன்றா 
மென்க. மேலும்‌ சகுணம்‌ (பெளதிகம்‌), நிர்க்குணம்‌ (சாங்கியம்‌), அத்தியாசிரம பிராம்‌ 
மிபாவனை என்னும்‌ மூன்றனுள்ளே மேலானதாய்த்‌ திவ்ய கைவல்லிய பதத்தைக்‌ 
கொடுப்பது சகுணவிஷயிணியாகிய அத்தியாசிரம பிராம்மிபாவனே என்று கூர்ம 
புராணம்‌ போதிக்கின்றதென இரத்நத்திரய பரீக்ஷை வாயிலாக ஸ்ரீ அப்பய்ய தீக்ஷித 
யோகியார்‌ 


ளி க ளன எண நாணி ஏரி 
னன எள்ளி எண ரர்‌ எண்ன | 
ea TTT A eT எள்‌ TTT wa TTT 
௭ Te: ௭௭௭ என்ன்‌ கொண ATE TTT ॥ 


கைவல்யோபநிஷத்‌ 


ஸ்ரீமத்‌ கூர்மேண யாத்யாச்ரம ரதவிஷயா பாவநோக்தா த்ருதீயா 
திவ்யஸ்தாந ப்ரதாத்ரீ ஸகுண விஷயிணீ சங்கராலம்பநாஸா | 

யேத்வந்யே பாவநே தே சரசி சநயநே நாதிசக்த்யா சயுக்தே ப்ராபிண்யெள 
தேது தஸ்யா: க்ரமிக பலிய்ய்தே பெளதிகம்‌ சாங்கியமாப்தே ॥ 


என்று கூறியிருக்கின்றாராதலில்‌, அப்பாவனைகள்‌ மூன்றனுள்ளே இறுதிக்கண்ணின்ற 
முடிவாகிய உத்தமோத்தம பாவனா ஞானத்தையே (ுவேதாசுவதரோபநிஷதாதிகளு 
க்கு வேறுபடாது உரைக்கும்‌) கைவல்லியோபநிஷதமானது பெரியோராற்‌ சேவிக்கப்‌ 
படும்‌ சிரேஷ்டமாகிய இரகசிய “பிரமவித்தை” என்று கூறியதாமென்க. 


I. 
(பிரமா பிரமவித்தைக்கு அருசுராவார்‌ இவரெனக்‌ கூறியது) 


qe TET ௪ எண்ணான | 
எ ணரா எள எ னாக எனா: | 


தஸ்மை ஸ ஹோவாச பிதாமஹஸ்ச 


ற்ரத்‌5தா“ப-க்தித்யானயோகா“த”வைஹி | (4) 
ந கர்மணா ந ப்ரஜயா த*னேன 
த்யாகேோனைகே அம்ருதத்வமானமரு: | (5) 


(இதன்‌ பொருள்‌) (4) (இவ்வாறு பிரார்த்தித்தசீஷராகிய ஆசுவலாயன முனிவர்‌ 
என்னும்‌) அவர்க்கு அந்தப்பிரமாவானவர்‌ (பின்வருமாறு) அருளுவா ராயினார்‌ சிரத்தா 
பக்தி தியானயோகம்‌ காரணமாகவே (அந்தப்‌ பிரமவித்தை) வாய்ப்பதாகும்‌ என்று 


அறிகுதிர்‌. 


(5) (சிரெளதஸ்மார்த்த) கிரியையினாலாவது, புதல்வனை யுடைமையாலாவது, 
பொருளுடைமையினாலாவது அந்தப்‌ பிரமவித்தை கிட்டாது. யின்‌ (இம்மூன்றையும்‌) 
பரித்தியாகஞ்‌ செய்வதனாலே சிவதத்துவம்‌ பெற்றார்‌ பெரியோர்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


6. சிரத்தாபக்தி - சிரத்தை என்பதும்‌ பக்தி என்பதும்‌ அன்பெனப்‌ பொதுவுறப்‌ 
பொருள்படுமேனும்‌, சிரத்தையின்‌ முதிர்வே பக்தி எனவும்‌, பக்திக்கு அங்குரிப்பது 
(நிகழ்வதுவே) சிரத்தை யாமெனவும்‌ ஈண்டுக்‌ கொள்ளாற்பாற்றாம்‌ சுவேதாசுவதரோ 
பநிஷதம்‌ 


கைவல்யோபநிஷத்‌ 


எ என கா்‌ கர்‌ ஏ ௭ | 
எ TTT ளர்‌ ॥ 


ந தஸ்ய கார்யம்‌ கரணம்‌ ச வித்‌சயதே | 
ந தத்ஸமங்சாப்‌“யதி“கங்ச த்‌5ரு்யதே ॥ 


சிவபிரானுக்கு மேலாக மற்றோர்‌ காரியகாரணம்‌ இலையாம்‌ என்றும்‌, அவருக்கு 
மேலானவரும்‌ ஒப்பானவரும்‌ இல்லையென்று கூற, சிவபிரானிடத்து உறுதியாகிய 
அன்பே ஈண்டுப்பக்தி எனப்‌ பட்டதாமென்க. 


7. தியானயோகம்‌ - தியானமும்‌ யோகமும்‌ ஒன்றாமேனும்‌, தியானத்தின்‌ 
உறைப்பே யோகமாம்‌ எனவும்‌, யோகத்துக்கு முன்‌ அங்குரித்து நிகழ்வதுவே 
தியானமாம்‌ எனவும்‌ ஈண்டுக்‌ கொள்ளற்பாற்றாம்‌. சுவேதாசுவதரோபநிஷதம்‌ 


சானா ஏனம்‌ எண்ட்‌: ॥ 
தத்காரணம்‌ ஸாங்க்‌:யயோகா:₹தி“க5ம்யம்‌ 
ஜ்ஞாத்வா தேஃவம்‌ முச்யதே ஸர்வபாமை: ॥ 


(முன்னர்‌ 5-ம்‌ இலக்கணத்தின்‌ கீழே உதகரிக்கப்பட்ட உபப்பிரும்மணமாகிய கூர்ம 
புராணப்‌ பிரமாணங்கொண்டு இரத்நத்திரயபரீக்ஷை கூறியவாறு “சாங்கிய யோகம்‌” 
எனப்படும்‌. “நிர்க்குணபாவனை” வாயிலாக அடையப்பெறும்‌ அத்தியாசிரம பாவனைக்‌ 
கண்‌ எய்தும்‌ “அந்தக்காரணராகிய சிவனாரை அறிந்து ஒருவன்‌ சர்வபாசங்களினின்‌ 
றும்‌ விடுபடுகின்றான்‌.” என்று கூறுதலால்‌, இந்த அத்தியாசிரம பாசுபத யோக 
சிவபாவனையே ஈண்டு “யோகம்‌” என்னும்‌ பதத்திற்குப்‌ பொருளாகக்‌ கொள்ளற்‌ 
பாற்றாம்‌. பிரம விஷ்ணு ருத்திரேந்திரர்க்கெல்லாங்‌ காரணராய்‌, அதர்வசிகையி 
னாலே முடித்துப்‌ பேசப்பட்ட பரமாகாச மத்திய சிவபிரானையே ஈண்டுச்‌ சுவேதாசு 
வதரோபநிஷதமும்‌ ஈண்டுக்‌ “காரணம்‌” என்னும்‌ பதத்தினால்‌ விளக்கியதா மென்க. 


8. அவாவறுத்தல்‌ - 


டி னைகள்‌ எனை என்றன: | 
என்னை எக: சாண்‌ NATE RTA ॥ 

(b) ஏர சிணா ௭௭6 | 

டி அணா எள TA ரன: | 
ஏ எள ணாள: ॥ 


கைவல்யோபநிஷத்‌ 


(9 வேதோதிம்‌ ஸ்வகம்கர்ம நித்யங்குர்யாத தந்திரித: | 
தத்திகுர்வந்‌ யதாசக்தி: ப்ராப்நோதி மாமாங்கதிம்‌ ॥ 

0) புத்ரேண லோகாந்‌ ஜயதி | 

(0) அலப்தஞ்சைவ லிப்சேதலப்தம்‌ ரக்ஷேத்‌ ப்ரயத்நத: | 
ரக்ஷித மவர்த்தயேச்‌ சைவவ்ருத்தம்‌ பாத்ரேசுநிக்ஷிபேத்‌: ॥ 


(8 எவனும்‌ வருணாசிரமங்களுக்குத்‌ தக்கதாகச்‌ சுருதியினும்‌ தருமசாஸ்திரத்‌ 
தினும்‌ சொல்லப்பட்டிருக்கின்ற நித்தியகருமங்களை நாடோறும்‌ சோமபலில்லாமற் 
செய்கிறவன்‌ மேலான சுவர்க்க லோகாதிபதங்களை அடைகின்றான்‌ என்றும்‌, 


௫) ஒருவனுக்குப்‌ புத்திரன்‌ பிறந்தால்‌ அவன்‌ சுவர்க்காதி புண்ணியலோக 
ங்களை அடைகின்றான்‌ என்றும்‌, 


(0) அடையப்படாத பொருளைச்சம்பாதித்தும்‌, சம்பாதித்த பொருளை முயற்சி 
யோடு காத்தும்‌, காப்பாற்றிய பொருளை விருத்தி செய்தும்‌, விருத்தி செய்த 
பொருளை சுவர்க்கலோகாதி புண்ணிய லோகம்‌ வேண்டி) சற்பாத்திரத்திற்‌ செலவு 
செய்க என்றும்‌ ஸ்மிருதி கூறிய பிரகாரம்‌ அடையப்பெறும்‌ சுவர்க்கலோகாதி 
இன்பமோ அநித்திய மாதலாலும்‌, மீளச்‌ ஜனனத்தைக்‌ கொடுக்கும்‌ இயல்பின 
தாதலாலும்‌, வாயு சங்கிதை 


அநேகஜந்மசித்தாநாம்‌ சரெளதஸ்மார்த்தாநுவர்த்திநாம்‌ | 
விரக்தாநாம்‌ ப்ரபுத்தாநாம்‌ ப்ரசீததி மஹேச்வர: ॥ 


அநேக ஜன்மங்களிலே முற்றிய வைதிக ஸ்மார்த்த கருமங்களையுடையராய்‌, 
அதனாற்‌ பற்றற்றவராய்‌, அறிவுடையோராய்‌ எய்தினோர்க்கே சிவபிரான்‌ அருள்‌ பாலி 
க்கின்றார்‌ என்று கூறுகின்றமையாலும்‌, ஸ்ரீ அப்பயத்க்ஷிதர்‌ 


“உலகர்சே ருறுதிப்‌ பயனெவற்‌ றினுக்கு 
முறைவிட மாய்த்துயா முழுதும்‌ 
விலகுறத்‌ துமிக்குங்‌ கணிச்சியா முன்றாள்‌ 
விரைமலர்க்‌ கியற்றுமெய்ப்‌ பத்தி 
யலகிலாப்‌ பிறவி தொறும்புரி தவத்தா 
லல்லதெவ்‌ வாற்றினு மரிதே 
நலமதொன்‌ றடைதற்‌ குறுமிடை யூறு 
நாதனே பலவுள வன்றே.” - என்று பொருள்பட, 


ந 


கைவல்யோபநிஷத்‌ 


எஸ்‌ WAT ௭ Uf எள | 

கன்‌ ஏ: எக ணக எள: ॥ 
ஊர ணா! weer uff: | 
ஈகிள்‌ ராண RATES Ted ॥ 
தவச்ரீ பாதாப்ஜே கதமபிச பக்திர்ந சுலபா | 
நிகந்த்ரீ து:காநாம்‌ நிகில புருஷார்தைக வசதி: ॥ 
விநாபுண்யைர்‌ ஜந்மாந்தர சதசகச்ரே சுவிகிதை: | 
நர:ச்ரேயோ மாத்ரம்‌ கலுபகுளவிசநம்‌ நலபதே ॥ 


என்று கூறினாராதலினாலும்‌, பாவனையைச்‌ சகுணபாவனை, நிர்க்குணபாவனை, 
பிராம்மிபாவனை என மூன்றாக வகுத்து, ஏகான்மவாதிகளுடைய நிர்க்குணபாவனை 
வாயிலாக அடையப்படும்‌ மேலாகிய சுகுணவிஷயிணியாம்‌ அத்தியாசிரம 
பாவனையை விதந்தெடுத்துக்‌ கூறுமிடத்துக்‌ கூர்மபுராணம்‌ இந்த அந்தியாசிரம 
கைவல்லியோபநிடத மந்திரப்பொருளுக்கிசைந்தே 


ணை சோணை ணி: | 
எனன எண்ணி எண என்ன: ॥ 


த்யக்த்வா புத்ராதிசுஸ்நேகம்‌ நிர்த்வந்‌ தோநிஷ்பரிக்ருக: | 
சந்யஸ்ய சர்வகர்மாணி பரம்‌ வைராக்ய மாசிரத: ॥ 


அங்ஙனஷஞ்‌ சர்வகருமங்களையும்‌ ஒழித்து, பரமவைராக்கியம்‌ பூண்டவனுக்கே அந்தச்‌ 
சர்வவேதசாரமாகிய பிராம்மி பாவனை உபதேசிக்கற்பாற்று என்று கூறுகின்றயமை 
யாலும்‌, மீளப்பிறவிகொடாத மகாகைலாச பிரமலோகம்‌ எனப்படும்‌ சிவலோகப்‌ 
பிராப்தியை நேரே கொடுக்க வன்மையில்லாது அநித்திய சுவர்க்காதி லோக 
போகங்களைக்‌ கொடுக்கும்‌ வைதிக ஸ்மார்த்தக்‌ கிரியை முதலியவற்றைப்‌ பரித்தி 
யாகஞ்‌ செய்தலாகிய அவாவறுத்தல்‌ பிரமவித்தைக்குச்‌ சாதனமாகச்‌ செய்ய 
வேண்டுமெனப்‌ பிரமாவானவர்‌ ஆசுவலாயனர்க்குக்‌ கூறினார்‌. 


IL 


(துறவிகள்‌ உள்ளக்குகையின்‌ கண்ணேயுள்ள சிவபிரானை உபாசித்தடையு 
மாறு கூறினமை) 
ஏ எல்‌ 1164 காளர்‌ எள்‌ அனாள்‌ ரோன்‌ | 


பரேண நாகம்‌ நிஹிதம்‌ கு£ஹாயாம்‌ 
விப்‌*ராஜதே யத்‌சயதயோ விமந்தி | (6) 


ட 


- 


கைவல்யோபநிஷத்‌ 


(இதன்‌ பொருள்‌) பெரிதிற்‌ பெரியராய்ப்‌ பின்னர்‌ அணுவின்‌ அணுவினராய்‌) 
இதய உள்ளக்‌ குகையின்‌ கண்ணே எந்தச்சிவனார்‌ பிரகாசிக்கின்றரோ (அந்தச்‌ 
சிவனாரைத்‌) துறவிகள்‌ அடைக்கின்றார்கள்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


9. உள்ளக்குகை - உள்ளக்‌ குகையின்‌ கண்ணே விளங்குகின்ற சிவனார்‌ அருள்‌ 
கொண்டே அவரை அறிதல்‌ வேண்டும்‌ என்பது போதரக்‌ கடவல்லி யுபநிடதமும்‌, 
மகோபநிடதமும்‌, சுவேதாசுவதரோபநிடதமும்‌ கூறிய 


STOTT FRAT ATT எண்ணை TAF ATE Ura: | 
என ளாக ATA: ளா WTAE ॥ 
அணோரணியாந்‌ மகதோமகீயா நாத்மாகுகாயாம்‌ நிகிதோஸ்ய ஐந்தோ: | 
தம:க்ரதும்‌ பச்யதி வீதசோகோ தாது: ப்ரசாதாந்‌ மகிமாநமீசம்‌ ॥ 


என்னும்‌ மந்திரத்துக்கு உபப்பிரும்மணமாக, சிவபுராணம்‌ 


ண்ணி ஈகிள்‌ எணண: | 

கள ரகா கான எனை ॥ 
அரு > ட 1 | 

ளா: எனன சினா ளிஎனிக: என்‌ ॥ 

அணோரணியாந்‌ மகதோமகீயா நயமவ்ய்ய: | 

குகாயாம்‌ நிகிதச்சாபி ஐந்தோச்சாஸ்ய மகேச்வர: ॥ 

தமக்ரதும்‌ க்ரதுப்ராயம்‌ மகிமாதி சயாந்விதம்‌ | 

தாது: ப்ரஸாதா தீசாநாம்‌ வீதசோக: ப்ரபச்யதி ॥ 


அணுவில்‌ அணுவினரும்‌, பெரிதிற்‌ பெரியரும்‌, நிர்விகாரியுமாம்‌ சிவபிரான்‌ இந்தச்‌ 
செந்துவாம்‌ ஆன்மாவுடைய உள்ளக்குகையின்‌ கண்ணே கலந்தமர்ந்தாராதலில்‌, 
வேண்டுதல்‌ வேண்டாமையிலாதவரும்‌, அருளாதிக்கியரும்‌, மகிமாதிகுணத்தோடி 
சைந்தவருமாகிய சிவபிரானாரை ஆன்மாவானவன்‌ அச்சிவப்பிரசாதத்தினாலே கலி 
தொலையப்‌ பார்க்கின்றான்‌ என்று பொருள்‌ படுத்திற்று. 


10. பெரிதிற்‌ பெரியர்‌ - “பரேண நாகம்‌” என மேலே போந்த கைவல்லியோப 
நிஷத மந்திரபாகத்துக்கு வியாக்கியான கர்த்தாக்கள்‌ “சுவர்க்கத்துக்குமேல்‌” என்று 
பொருள்‌ படுத்துதலாலும்‌, “அணுவுக்கணுவினர்‌” என்பதற்கிசைய உள்ளக்குகையின 
ரென்று அவ்வுபநிஷதம்‌ கூறுதலாலும்‌, கடவல்லி முதலிய உபநிஷதங்களும்‌, 
அவற்றுக்கு உபப்பிருமணமாய சிவபுராண முதலியவகளும்‌ “பெரிதிற்‌ பெரியர்‌” 
என்பது பொருள்பட “மகதோ மகீயாந்‌” என்று கூறுதலாலும்‌, அந்தப்‌ “பரேண நாகம்‌” 

12 


| 7 
டல. 


கைவல்யோபநிஷத்‌ 


என்னும்‌ அம்மந்திரபாகத்துக்குப்‌ “பெரிதிற்‌ பெரியர்‌” என்று ஈண்டுப்‌ பொருள்‌ 
கூறுதலே பொருத்தமாமென்க. 


IV. 


(துறவிகள்‌ மகாசிவலோகமடைந்து பராமிர்தசிவ ரூபராய்‌ முத்தியடைதல்‌ 
கூறினமை) 


எனனால: எளி: எனா: | 
எ எனன எண்‌ எர: எரர்‌ Ud ॥ 


வேதா£ந்தவிஜ்ஞானஸுநிய்சிதார்தா?: 


ஸம்ந்யாஸயோகா“த்‌:யதய: ஸமாத்‌சத*ஸத்த்வா: | (7) 
தே ப்‌ரஹ்மலோகேஷு பராந்தகாலே 
பராம்ருதா: பரிமுச்யந்தி ஸர்வே ॥ (8) 


(இதன்‌ பொருள்‌) (7) அந்தத்‌ துறவிகள்‌ இவ்வாறு வேதாந்தத்தின்‌ பாலதாம்‌ 
சிவஞானத்திலே நல்ல நிச்சயார்த்த முடையராய்‌, (சர்வ கர்மபலங்களையும்‌ 
சிவார்ப்பணஞ்‌ செய்து அவரைச்‌ சேர்தலாம்‌) சந்நியாசயோக வாயிலாக 
(அப்பிராகிருத) திவ்ய தேகமுடையராய்‌; 


(8) பின்னர்‌ அவரெல்லாம்‌ (விஷ்ணு உபாசகர்களால்‌) நாராயணருடைய 
(பரருடைய) அந்தத்திலே (பிரளய கற்பத்திலே கால விளம்பத்திலே) எய்தப்‌ பெறும்‌ 
சிவலோகத்திலே (ஷடத்துவாவின்‌ கரைக்கண்ணதாம்‌ பதத்திலே) (காலவிளம்ப 
மின்றி) எய்திப்‌ பரமாமிர்த சிவரூபராய்‌ வீடுறுகின்றார்‌ (பாசத்தினின்று நீங்குகின்றார்‌) 
என்று சிவாத்துவிதத்துக்கிசையப்‌ பொருள்‌ கோடலாகும்‌. 


(8) அவரெல்லாம்‌ (சதாசிவோபாசகராந்‌ துறவிகளெல்லாம்‌) மகா சிவலோகத்தி 
லிருந்து மகாப்பிரளய சங்காரகாலத்திலே பரமாமிர்தராய்‌ அங்கிருந்தவாறே) பரமுத்‌ 
தியில்‌ தலைப்படுகின்றார்‌ என்று சைவ சித்தாந்தத்துக்‌ கிசையப்‌ பொருள்‌ கோடலு 
மாகும்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 
11. சந்நியாச யோகம்‌ - வேதாந்தார்த்த அருணஞானத்தில்‌ நிச்சயமுடையோர்‌ 


க்கே எல்லாஞ்‌ சிவன்‌ செயல்‌ என்று கொண்டு எத்தொழிலையும்‌ இறைபணியாக்கிச்‌ 
சிவார்ப்பணஞ்‌ செய்ய வனமையுளதாகும்‌. இது பற்றியே பகவத்கீதை 


- 


கைவல்யோபநிஷத்‌ 


அண்‌ TESTE ATTEN க a | 
அன்‌ ஸி எண TEU ॥ 9.27 ॥ 


எக்‌ வின்‌ கண்ணர்‌: | 
களான ச எண்ன ॥ 9.28 ॥ 


காளர்‌ கண்ர்‌ னாள்‌ ராச களி 195: | 


யத்கரோஷி யதூற்னாஸி யஜ்ஜுஹோஹி தூதா£ஸி யத்‌ | 
யத்தபஸ்யஸி கெளந்தேய தத்குருஷ்வ மத₹ர்பணம்‌ ॥ 9.27 ॥ 


றா5பா“றப4ப:ஃலைரேவம்‌ மோக்ஷயஸே கர்மபந்த*னை: | 
ஸம்ந்யாஸயோகஃயுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யஸி ॥ 9.28 ॥ 


காம்யானாம்‌ கர்மணாம்‌ ந்யாஸம்‌ ஸம்ந்யாஸம்‌ கவயோ விது: | 18.2 


கிருஷ்ணர்‌ அர்ச்சுனரை நோக்கி, “குந்திபுதல்வா, எதைச்‌ செய்கின்றாயோ, 
எதைப்‌ புசிக்கின்றயோ, எதை ஒமிக்கின்றயோ, எதைக்‌ கொடுக்கின்றயோ, எத்‌ 
தபசைச்‌ செய்கின்றயோ அதை எனக்கு அர்ப்பணமாகச்‌ செய்‌. அக்க்ருமங்களை 
என்னிடத்திலே அர்ப்பணஞ்‌ செய்தலாகிய சந்நியாசயோகத்தோடு கூடினவனாய்‌, நீ 
நன்மை தீமைக்‌ கேதுவாகிய கன்மபந்தங்களிலிருந்து வீடுறுவாய்‌; அவ்வாறு விடு 
பட்ட நீ என்னை அடைவாய்‌. காமிய கருமங்களைப்‌ பரித்தியாகஞ்‌ செய்தலையே 
சந்நியாசம்‌ என்று அறிஞர்‌ கொள்கின்றார்‌” என்றும்‌ கூறினாராகச்‌ சொல்லு மாற்றால்‌, 
எக்கருமங்களையும்‌ சிவார்ப்பபணஞ்‌ செய்தலையே “சந்நியாசயோகம்‌” எனக்‌ 
கைவில்லியோபநிஷதங்‌ கூறியதுமாமென்‌ றுணர்க. பாத்மபுராணத்தைச்‌ சார்ந்த 
சிவகீதையும்‌ “கோடி சென்மங்களிலே ஈட்டிய புண்ணியங்களினாலே சிவனிடத்திலே 
பக்தி உண்டாகின்றது. அந்தப்‌ புண்ணியப்‌ பிரபாவத்தினால்‌ பலன்களை யெல்லாம்‌ 
விதிப்பிரகாரம்‌ சிவார்ப்பணஞ்்‌ செய்து கொண்டு அக்கினி கோத்திராதிகளையும்‌ 
வாவிதடாக ஆராமங்களையும்‌ முறையே செய்து அமைக்கின்றாள்‌” என்று கொண்ட 
கருத்தினால்‌ 


கர: ரச: TTA எ: எள்ள ॥ ௨ ॥ 


9 ஊண்‌ எ ஏ எண: | 
நாளாப்‌ - 12 கனா எனன என்னன | 96 ॥ 


Ee 


கைவல்யோபநிஷத்‌ 


கோடிஜன்மார்ஜிதை: புண்மை: மரிவே பக்தி: ப்ரஜாயதே ॥ 16 ॥ 


இஷ்டாபூர்தானி கர்மாணி தேன ஆசரதி மானவ: | 
ஸிவார்பண - தியா காமான்‌ பரித்யஜ்ய யதா2விதி்‌ ॥ 17 ॥ 


என்று கூறிற்று. பிரமசரிய முதலிய ஆச்சிரமமுடையார்‌ எல்லோர்க்கும்‌ 
பிரமவித்தை இன்றையமையா துளதாம்‌ என்னும்‌, பலத்தைத்‌ தியாகஞ்‌ செய்தலையே 
சந்நியாசம்‌ என்றும்‌ கூறினார்‌ நீலகண்ட சிவாசாரியருமா மென்க. பகவற்கீதையிலே 
கிருஷ்ணர்‌ அர்ச்சுனருக்கு உபதேசிக்கு மிடத்துத்‌ தம்‌ பொருட்டே எல்லாவற்றையும்‌ 
அர்ப்பணஞ்‌ செய்தலாகிய சந்நியாச யோகஞ்‌ செய்க என்றும்‌, சிவகீதையிலே சூதர்‌ 
இருஷிகளுக்கு உபதேசிக்கு மிடத்துக்‌ “கருமபலன்களை யெல்லாம்‌ சிவார்ப்பணஞ்‌ 
செய்க” என்றும்‌, பிரமா ஆசுவலாயனர்க்கு (மேலே சொல்லியவாறு) உபதேசிக்கு 
மிடத்து “சந்நியாச யோகஞ்‌ செய்க” என்றும்‌ கூறுதலால்‌, இவையெல்லாம்‌ 
ஒருநெறிப்பட எவருக்கு அர்ப்பணமாய்ச்‌ செல்லு மெனிற்‌ சொல்வேம்‌. “பகவான்‌” 
என்னும்‌ சப்தம்‌ சிவபெருமானுக்குச்‌ செல்லுமேனும்‌, அவர்‌ மெய்யுணர்ந்தார்க்கும்‌ 
செல்லுமென்று அரதத்தாசாரியர்‌ சதுர்வேத தாற்பரிய சங்கிரகத்திலே கூறியிருக்‌ 
கின்றா ராதலினாலும்‌, அதற்கிசையவே கிருஷ்ணர்‌ பகவற்கீதை பத்தாம்‌ அத்தியாத்‌ 
துப்‌ பதினாலாவது பதினேழாவது சுலோகங்களினாலே “பகவான்‌” என்றும்‌, பிரமா 
கைவல்லியோபநிடதத்து முதலாவது இரண்டாவது மந்திர பாகங்களிலே “பகவான்‌” 
என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கின்றர்க ளாதலினாலும்‌, சிவோகம்‌ பாவனையில்‌ 
முற்றினமை பற்றிச்‌ சிவாவிர்ப்பாவமுற்ற சிவபக்தர்களாகிய கிருஷ்ணரையும்‌ 
பிரமாவையும்‌ சிவமாகக்‌ கொண்டு எவற்றையும்‌ சிவார்ப்பணஞ்‌ செய்தலாகிய 
சந்நியாச யோகஞ்‌ செய்தலினாற்‌ பரமாமிர்த சிவரூபராகின்றார்‌ என்று பொருள்‌ 
படுத்தப்படுதலினலே போதரும்‌ இழுக்கொன்று மின்றாமென்க. இது பற்றியே 
சிவனடியார்க்குச்‌ செய்வது சிவபிரானுக்குச்‌ செய்தலாய்‌ முடியுமென்று சிவாகமாதி 
கள்‌ முழுங்குவனவுமா மென்க. 


12. வேதாந்த விஞ்ஞானம்‌ - இருக்கு வேதத்தைச்‌ சார்ந்த ஐதரேய 
ஆரணியகத்து ஆறாம்‌ அத்தியா யத்து இரண்டாம்‌ மந்திரத்திலே “பிரஞ்ஞான: த்தின்‌ 
பரியாய நாமங்கள்‌ பலவற்றுள்ளே ஒன்றாக “விஞ்ஞானம்‌” என்னும்‌ பதம்‌ 
காணப்படலாலும்‌, அம்மந்திரத்திலே காணப்படும்‌ “திருதி” முதலிய பதங்கள்‌ சிவ 
சக்திக்குப்‌ பெயராக வாயுசங்கிதை உத்தரபாகத்து எட்டாம்‌ அத்தியாயத்து ஐந்தாம்‌ 
ஆறாம்‌ ச்லோகங்கள்‌ கூறுதலாலும்‌, அவ்வாறே “பிரஞ்ஞானம்‌” என்பது சிவசக்திக்குப்‌ 
பெயராகக்‌ கைலாய சங்கிதை உத்தரபாகத்து, பத்தாம்‌ அத்தியாயத்து 
நூற்றிருபத்தினான்காம்‌, நூற்றிருபத்தைந்தாம்‌, நூற்றிருபத்தாறாம்‌ சுலோகங்கள்‌ 
உணர்த்துதலாலும்‌, “விஞ்ஞானம்‌” என்றது சிவனருண்‌ ஞானத்துக்குப்‌ பெயராய்ப்‌ 
போந்ததென்பது பெறப்‌ பட்டது. இந்த அருட்பரை ஞானத்தின்‌ பாலதாம்‌ வேதாந்த 
விஞ்ஞானமே உபநிஷதங்களு ளெல்லாந்‌ தலைமை யாகிய வைதிக சைவ 
சுவேதாசுவதரோபநிஷதத்திலும்‌, ஈண்டுக்‌ கைவல்லியோபநிஷதத்திலும்‌ பேசப்பட்டு, 
தீவிரதரபக்குவ அன்பர்களுக்கு உபதேசிக்கற்‌ பாலதாமெனக்‌ கூறப்பட்டதுமா மென்க. 


15 
[a 


கைவல்யோபநிஷத்‌ 


'விஞ்ஞானியானவன்‌ எக்காலமும்‌ அருண்‌ ஞானத்தோடு கூடினவனாயாகின்றான்‌” 
என்ற கருத்தினால்‌, சிவகீதை 


ரனினா ஏக எள | 


விஞ்ஞாநீயஸ்துபவதி யுக்தேந மநசாசதா | 


என்று கூறிற்று. ஈண்டு “மனம்‌” என்றது மேலே சொல்லிய ஐதரேய ஆரணியகத்து 
ஆறாம்‌ அத்தியா யத்து இரண்டாம்‌ மந்திரத்திலே சொல்லப்பட்டவாறு “ஞானசத்தி” 
க்குப்‌ பெயராய்ச்‌ செல்லுமன்றி, அந்தக்‌ கரணங்கள்‌ நான்கனுள்‌ ஒன்றாகிய மனத்தின்‌ 
பெயராகச்‌ செல்லாதா மென்க. இவ்வாறே கைவல்லியோப நிஷதத்திலும்‌ (மேலே 
சொல்லியவாறு) “விஞ்ஞானம்‌” என்னும்‌ பதம்‌ சிவனருட்சத்தி ஞானத்தின்‌ 
மேலாமன்றி, கண்ணுவசாகையுடையாரது ஐந்தாம்‌ அத்தியாயத்து ஏழாம்‌ 
பிராம்மணத்து இருபத்திரண்டாம்‌ மந்திரத்திலே கண்டவாறு (சீவ) ஆன்மாவின்‌ 
பெயராகச்‌ செல்லாதா மென்க. 


13. சுத்தசத்துவர்‌ 
14. பிரமலோகம்‌ 
15. பராந்தகாலம்‌ 


“பாசுபதயோகபரியந்தமே வேத சிரசிலே பேசப்பட்டன. சரியை கிரியை யோக 
ஞானங்களுள்ளே மூன்றாவதாகிய பாசுபத யோகந்தான்‌ சிவத்தைப்‌ பிரத்திய 
க்ஷமாக்கும்‌” என்ற கருத்தினால்‌ சைவபுராணம்‌ 


ஏன ஏகன்‌ எர்த்‌ ணை: | 
எண்ணின்‌: ௭௮ னள எ ॥ 

௮ ௮ ~ ௮ ட்‌ 
பரமோ யோகபர்யந்தோ தர்ம:ச்ருதி சிரோகத: | 
தேசுபாசுபதோயோக: சிவம்‌ ப்ரத்யக்ஷ யேத்த்ருடம்‌ ॥ 


என்று கூறிற்று. வைதிக பாசுபதயோகிகள்‌ தோழற்குரிய உரிமை போலச்‌ சுத்த 
சிவதத்துவபதிகளோடு ஒத்த வடிவமும்‌, ஒத்த போகநுகர்ச்சி முதலியவும்‌ பெறுவர்‌ 
என்றும்‌, இந்த யோகிகள்‌ மகாப்பிரளயமாகிய மகாசங்கார காலத்திலே அங்கிருந்த 
வாறே சிவஞானிகளால்‌ அடையப்படும்‌ பரமுத்தியை அடைகின்றார்‌ என்றும்‌ சிவபுரா 
ணங்களும்‌ சிவாகமங்களும்‌ செப்புகின்றன. சிவகீதை சிவராகவசம்‌ வாதத்திலே 


ளக TATE எண எரா 

எண்ன ௫ர் காள்‌ எனரா TE Ted ॥ RE ॥ 

ப்‌. ரஹ்மலோகே தி“வ்யதே“ஹே பு-க்த்வா போ“கான்யதே:ப்ஸிதான்‌ | 
தத்ரோஷித்வா சிரம்‌ காலம்‌ ப்‌“ ரஹ்மணா ஸஹ முச்யதே ॥ 26 ॥ 


16 
| ழீ 


கைவல்யோபநிஷத்‌ 


சிவலோகத்திலே திவ்யதேகமுற்றிருந்து இஷ்டபோகந்‌ துய்த்து நெடுங்காலம்‌ 
பிரமத்தோடிருந்து முத்தராகின்றார்‌ என்று கூறுகின்றமையாலும்‌, வாயுசங்கிதை 

AIR RUTT TAA WTA RATAN | 

WATT TTS எரா ஈர்‌ | 

௭௭ எ எளி ரான | 

எள்‌ ராண! ரா எக WAT | 

TATA ரான சோணை எனி: | 

உணா ரிகா என்கோ | 

எண்ண எக ணா 6 | 

ன க 9௭44 TET ॥ 

அநுக்ரகபயஞ்‌ சக்ரம்‌ சாந்தயதீத கலாமயம்‌ | 

சதாசிவாதிஷ்டிதஞ்ச பரமம்பத முச்யதே | 

ஏததேவபதம்‌ ப்ராப்ய யதீநாம்‌ பாவிதாத்மநாம்‌ | 

சதாசிவோ பாசகாநாம்‌ ப்ரணவாசக்த சேதஸாம்‌ | 

ஏததேவ பதம்‌ ப்ராப்ய தேநஸாசம்‌ முநீச்வரா: | 

புக்த்வாஸவிபுலாந்‌ போகாந்தேவேந ப்ரம்மரூபிணா | 

மகாப்ரளய சம்பூதெள சிவஸாம்யம்‌ பஜந்திஹி | 

தேப்ரம்ம லோக இதிச்ருதி ராஹஸநாதநீ ॥ 


அநுக்கிரக மயமாயுள்ள சக்கரம்‌ (சதாசிவசக்கரம்‌) சாந்தியாத்த கலாமயமாம்‌ 
என்றும்‌, இது சதாசிவர்‌ அதிஷ்டிக்கும்‌ பரமபதமாம்‌ என்றும்‌, பிரணவத்திலிருத்திய 
சதாசிவோபாசர்களாகிய யதிகளுக்கு எய்துந்‌ தானம்‌ இதுவாமென்றூம்‌, இப்பதத்திலே 
யிருந்து பெரும்‌ போகமெல்லா நுகர்ந்து மகாப்பிரளய காலத்திலே (மகாசங்கார 
காலத்திலே) அந்தப்‌ பிரமத்தோடு கூடப்‌ பரமுத்தியை அடைகின்றார்‌ என்றும்‌ இது 
பற்றியே (முண்டக கைவல்லிய சுருதி 'தேப்ரம்மலோகே' என்று உரைத்ததுமா 
மென்க என்று கூறிற்று. பின்னருஞ்‌ சிவபுராணம்‌ 

கச எணண ன எர: | 

ணா எர ண னை | 

கான எண ன என எண: | 

எனன: எண: எரா: எரர்‌ எள்ள | 

எகா கமா: எனின்‌ எனா | 

௭௭௭௪ னன ளா Fea Ua: 

ஊரா TTT TTT: - 

TATE UATE ணாள Wee ॥ 


E 


கைவல்யோபநிஷத்‌ 


திநக்ருத்கோடி சங்காசம்‌ ஸ்தாநமாத்ய முமாபதே: | 
சர்வகாம சமாயுக்தம்‌ விசுத்தம்‌ நித்யமக்ஷயம்‌ | 
ஸம்ப்ராப்ய தத்பதந்‌ திவ்யம்‌ சமஸ்த க்லேசவர்ஜிதா: | 
சர்வஜ்ஞா: சர்வகா: சுத்தா: பரிபூர்ணா பவந்திச | 
விசுத்தகார்ய கரணா: பரமைச்வர்ய ஸம்யுதா: | 
ஸதேஹாச்ச விதேஹாச்ச பவந்தயாத்‌ மேச்சயா புந: 
யேஸம்‌ ப்ராப்த:பரம்‌ ஸ்தாநம்ஞாநயோக ரதாநரா: - 
நதேஷாம்‌ புநராவ்ருத்திர்‌ கோரேஸம்ஸார மண்டலே ॥ 


உமாபதியாகிய சிவனாருடைய பதம்‌ கோடிசூரியப்‌ பிரகாசமுடைய தென்றும்‌, 
சர்வாபீஷ்ட திவ்யபோகங்களோடிசந்ததாயும்‌, அதிசுத்தமாயும்‌, நித்தியமாயும்‌, 
அழியாததாயும்‌, கிலேசமெல்லாம்‌ ஒழிந்ததாயுமுள்ள அந்தத்‌ திவ்ய சிவலோகத்தை 
எந்த ஞான யோகிகள்‌ அடைந்து சர்வஞ்ஞர்களாயும்‌, சர்வவியாபகர்களாயும்‌, தூயரா 
யும்‌, பரிசுத்தமுடையவர்களாயும்‌, (மகாமாயையி லுண்டாகிய) திவ்யதேக முடைய 
ராயும்‌, சுவாதீனப்‌ பிரவிருத்தியுடையராயும்‌, சதேகர்களாயேனும்‌, விதேகர்களா 
யேனும்‌ இருந்தார்களோ, அந்த ஞானயோகிகளுக்குச்‌ சம்சாரமண்டலத்திலே மீளத்‌ 
திரும்புதலில்லை (புநராவிர்த்தியில்லை என்று கூறியதைச்‌ சைவபாஷ்யகாரர்‌ 
உதகரித்தார்‌. மேலே சொல்லிய உபப்பிருமணங்களுக்கு மூல சூத்திரங்களாய்‌ நின்ற 
முண்டகோபநிடதமுங்‌ கடவல்லியுபநிடதமும்‌, 


எள்ளை ஈரான்‌ TUTE: எ என்னச்‌ | 

தே ப்ரம்மலோகேஹு பராந்தகாலே பிராம்ருதா: பரிமுஞ்‌ சந்திஸர்வே | 
அவர்கள்‌ (ஞானயோகிகள்‌) எல்லோரும்‌ சிவலோக (புனை ங்களிலே (திவ்யபோக 
மெல்லாம்‌ புசித்திருந்து மகாசங்கார காலம்‌ எனப்படும்‌ மகாப்‌ பிரளயகாலத்திலே 
பரசிவ முத்தியைத்‌ தலைப்படுகின்றார்‌ என்று கூறின. தைத்திரீயோபநிடதம்‌ 

ன ணை ணைன | 

எ ணா என்ர || 

யோவேத நிகிதம்‌ குஹாயம்‌ பரமேவ்யோமந்‌ | 

ஸோச்நுதே ஸர்வாந்‌ காமாந்‌ ஸஹப்ரஹ்மணா ॥ 
பரமாகாயத்தினதாம்‌ குகையின்‌ கண்ணே சிவத்தை (பிரமத்தை) எவன்‌ அறிகின்‌ 
றானோ, அவன்‌ பிரமத்தோடுகூடச்‌ (சிவலோகத்திலே) சர்வபோகங்களையும்‌ நுகர்கின்‌ 
றான்‌ என்று கூறிற்று. ஐதரேயோபநிஷதம்‌ 


எ சாணை ண ணை 
னர்‌ எக எள்‌ ணா னா: எண ॥ ¥ ॥ 


லெ 


- 


கைவல்யோபநிஷத்‌ 


ஸு ஏதேன ப்ராஜ்ஞேனாஆ)த்மனா(ஸ்மால்லோகாது”த்க்ரம்ய 
அமுஷ்மின்ஸ்வர்கே* லோகே ஸர்வான்‌ காமானாப்த்வா (அம்ருத: 
ஸமபஃவத்‌ ॥ 4 ॥ 


அவர்‌ (வாமதேவர்‌ என்னும்‌ யோகியார்‌) சிவனருண்‌ ஞானத்தினாலே இவ்வுலகத்தை 
ஒருவிப்போய்ச்‌ சிவலோகத்திலே இன்பமெலாந்‌ துய்த்துக்கொண்டு சிவசாரூப்பிய 
முற்றவராயினார்‌ என்று கூறிற்று. தலவகாரோபநிடதம்‌ 


எள எ எ என்‌ எக்‌ 
ள்‌ ௮ ஈசர்‌ | 

யோவா ஏதாமேவம்‌ வேதாபஹத்யபாப்மாந மநந்தே ஸ்வர்க்கே 
லோகேஜ்யே யே ப்ரதிதிஷ்டதி | 


எவர்‌ இந்தப்‌ (பிராம்மி) யோகத்தை அறிந்து பாபங்களை யெல்லாம்‌ போக்கினாரோ, 
அவர்‌ முடிவில்லாததும்‌, அடைதற்கரியதுமாகிய சிவலோகத்திலே நிலையுறுகின்றார்‌ 
என்று கூறிற்று. உபநிஷதம்‌ என்னும்‌ பதத்திற்கு யோகம்‌ என்னும்‌ பொருளுண்மை 
யால்‌ ஈண்டுத்‌ தலவகாரோபநிஷதத்திலே போந்த “பிராம்மி உபநிடதம்‌” என்பது 
பிராம்மியோகம்‌ எனப்பொருள்‌ கொள்ளப்பட்டது. இது கூர்மபுராண முதலிய உபப்‌ 
பிரும்மணங்களுக்கு உடன்பாடாகும்‌. சாந்தோக்கியோபநிஷதம்‌ 


எரா கா எண ள்‌ 
ணார | 

யஏஷஸம்ப்ரசாதோஸ்மாச்சரீராத்‌ சமுத்தாயபரம்‌ ச்யோதி 
ருபசம்பத்யஸ்வேநரூபேணாபிநிஷபத்யதே | 


எவர்‌ அருளையுடையராய்‌ இந்தச்‌ சரீரத்திலிருந்து எழுந்து (பராசத்தியாம்‌) 
பரஞ்சோதியை அடைந்து, அந்தச்‌ சிவசாரூப்பியம்‌ அடைந்தவனாகின்றான்‌ என்று 
இந்தச்‌ சாந்தோக்கியோபநிஷதமே 


௭௭ எண எ சிணா 
னன்‌ எள்‌ ளார்‌ | 
> o> 
ஸகல்வேவம்‌ வர்த்தயந்‌ யாவதாயுஷம்‌ ப்ரம்ம லோகமபிசம 
பத்யதே நசபுநராவர்த்ததே நசபுரநாவர்த்ததே | 


இந்தப்‌ பிரகாரம்‌ தன்சீவ காலம்‌ வரையும்‌ ஒழுகுகின்றவன்‌ சிவலோகத்தை 
அடைந்து மீளப்பிறக்கின்றன்‌ இல்லை, மீளப்பிறக்கின்றன்‌ இல்லை என்று கூறிற்று. 
இந்தச்‌ சாந்தோக்கியோபநிஷத்தின்‌ பொருளைக்கொண்டே வேதவியாசரும்‌ தமது 
வேதாந்த சூத்திரத்து இறுதி அத்தியாயத்து இறுதிப்‌ பாதத்து இறுதிச்‌ சூத்திரத்திலே 


ந: 
டட 
| 


கைவல்யோபநிஷத்‌ 


ண்‌: எணண; எனா | 


அநாவிருத்தி: சபதாதநாவிருத்தி: சப்தாத்‌ | 


“மீளப்பிறப்பதில்‌லை” என்பது. இருமுறை அடுக்கிச்‌ சாந்தோக்கியோப நிஷதத்திலே 
சொல்லப்பட்டிருப்பதால்‌ என்னும்‌ பொருளுறக்‌ கூறினார்‌. தைத்திரீய சங்கிதையிலே 
காணப்படும்‌ “தேதாமாநி” என்றற்றொடக்கத்த மந்திரத்திலே காணப்படும்‌ “விஷ்ணோ: 
பரமம்‌ பதம்‌” என்னும்‌ மந்திரத்துக்குப்‌ பொருள்‌ கூறியவிடத்து, அப்பயதீக்ஷிதர்‌ 
விஷ்ணு பதத்தின்‌ மேலாயது சிவலோகம்‌ என்று உபப்பிரும்மணங்களுக்‌ கிசையப்‌ 
பொருள்‌ கூறினார்‌. சிவதருமோத்தரம்‌ 


அ ணன ௭ TAT | 


ஞோயம்‌ விஷ்ணுபதாதூர்த்வம்‌ திவ்யம்‌ சிவபதம்‌ ஜகத்‌ | 


விஷ்ணு பதத்தின்‌ மேலாய்‌ அறியப்படுவது மகத்தாகிய திவ்யசிவபதமாம்‌ என்று 
கூறுதலாலும்‌, திராவிட சிவதருமோத்தரம்‌ 


அதற்குமேலுமையாள்‌ புரமற்புத 
மதற்குமேற்சிவலோக மென்றாயகவே 
யதற்குறுமவலம்‌ வாசகினடங்கிடா 
வதற்குப்புக்கவர்‌ மீள்பவரல்லரே. 


(மேலே கூறிய உபநிஷதபுராண பிரமாணங்களுக்கிசைய மகா சதாசிவநாயனார்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ மகாசிவலோகத்தை அடைந்தவர்கள்‌ அளவிடப்படாத திவ்ய 
வளங்களையுடைய அச்சிவலோகத்தினின்று மீளார்கள்‌ (எனவே, பிறவியிற்‌ செல்லார்‌ 
கள்‌) என்று கூறிற்று. ஸ்ரீ நீலகண்டசிவாசாரியரும்‌ தமது சைவபாஷ்யத்துச்‌ 
“சாம்ப்ராதி” அதிகரணத்திலே 

மய்யம்‌ யப டப்ப வ பவடய ப மாப்பு 

> டே > ௮ 
| 
டே 

னா: ாராளரர்‌ Tf TATUM: UTAH UAH | 

விஷ்ணுபதாதூர்த்வமப்ராக்ருதசிவபதம்பரமாநந்தமயமநுவிசந்தி | 

ததாகிச்ரூயதே | 

சோத்வந: பாரமாப்நோதி தத்‌ விஷ்ணோ: பரமம்‌ பதம்‌ | 


விஷ்ணுபதத்தின்‌ மேலானதாய்‌, அப்பிராகிருதமாய்‌, பரமானந்தமயமாயுள்ள சிவபதத்‌ 
தை யோகிகள்‌ அடைகின்றார்கள்‌, இது பற்றியே (கடவல்லி) சுருதியும்‌ அவன்‌ (யோகி 
மந்திர பதவர்ண புவன தத்துவகலை என்னும்‌ ஆறு) அத்துவாக்களின்‌ கரைக்கண்ண 
தாய்‌, அவ்‌ விஷ்ணுலோகத்துக்கு மேலானதாயுள்ள (சிவ) பதத்தை அடைகின்றான்‌ 
என்று கூறியதாமென உரைத்தார்‌. ஸ்ரீஞானசம்பந்தர்‌ 

20 


கைவல்யோபநிஷத்‌ 


பொன்னார்‌ மாடநீடுஞ்‌ செல்வப்புறவம்பதியாக 
மின்னரிடையா ளுமையாளோடு மிருந்த விமலனைத்‌ 
தன்னார்வஞ்‌ செய்‌ தமிழின்‌ விரகனுரைத்த தமிழ்மாலை 
பன்னாள்‌ பாடியாடப்‌ பிரியார்பர லோகந்தானே. 


கோலமாகரி யுரித்தவ ரரவொடு 
மேனக்கொம்‌ பிளவாமை 

சாலம்‌ பூண்டுதண்‌ மதியதுசூடிய 
சங்கரனார்‌ தம்மைப்‌ 

போலத்தம்‌ மடியார்க்கு மின்பமளிப்பவர்‌ 
பொருகடல்‌ விடமுண்ட 

நீலத்தார்மிடற்‌ றண்ணலார்‌ சிரபுரந்‌ 
தொழவினை நில்லாவே. 


என்றற்‌ றொடக்கத்த வேதசார திடாவிட சூக்தங்களினால்‌, சிவபிரானை அன்பினோடு 
உருகி வழிபடும்‌ அன்பர்கள்‌ பரலோகமாகிய சிவலோகத்தினின்று மீளார்‌ என்றும்‌, 
அங்கே அளவில்லாத சிவபோகங்களைப்‌ புசிப்பாரென்றும்‌ மேலே சொல்லிய 
தைத்திரீய பிரமானந்தவல்லி, ஐதரேயம்‌, சாந்தோக்கியம்‌, கடவல்லி முதலிய 
சுருதிகளுக்கும்‌, சிவாகமங்களுக்கும்‌ உடன்பட அருளினாராக, ஏகான்மவாதிகள்‌ 
“சுவர்க்கலோகம்‌” “பிரமலோகம்‌” முதலியவைகளுக்குப்‌ பிறிது பொருள்‌ கூறிச்‌ 
சுருதியைக்‌ கொல்வது யாது பயன்‌ கருதியோ; ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகள்‌ அந்த 
வைதிக பாசுபதோபநிஷதங்களுக்கும்‌ சிவாகமங்களுக்கும்‌ பொருந்தவே 'வானவூர்‌ 
கொள்வோநா மாயப்படைவாராமே,, “அண்டர்‌ நாடாள்வோ நா மல்லற்படைவாராமே: 
என்றற்‌ றொடக்கத்த சுருதிகள்‌ வாயிலாகக்‌ கூறிய “வானவூர்‌' “அண்டர்நாடு” என்பன 
சுவர்க்க லோகத்தின்‌ மேலாகாது, சிவலோகத்தின்‌ மேலாமென்க. தெய்வப்‌ புலமைத்‌ 
திருவள்ளுவ நாயனாரும்‌ மேலே சொல்லிய சுருதி புராணங்களுக்‌ கிசையவே 


மலர்‌ மிசையேகினான்‌ மாணடி சேர்ந்தார்‌ 
நிலமிசைநீ டூவாழ்வார்‌. 


இருதய புண்டரீகத்தின்‌ கண்ணே உமாசமேதராகிய சிவபெருமானை இடையீடின்றித்‌ 
தியானிப்பவர்‌ எல்லாவுலகங்களினும்‌ மேலாகிய மகாசிவலோகம்‌ என்னும்‌ வீட்டுல 
கின்கண்ணே அழிவின்றி எக்காலமும்‌ வாழ்வார்‌ என்று பொருள்படக்‌ கூறியருளி 
னார்‌. இவ்வாறே மற்ற உண்மை நாயன்மார்களும்‌ கூறினார்கள்‌. அக்கினி புராணத்தி 
லே 


எக னை ஏணி எக்கா | 


தீபகம்‌ ரோசகஞ்சைவ மோசசகந்‌ தீர்க்ககாமிச | 


கைவல்யோபநிஷத்‌ 


(அத்துவாதீத பிரமலோகத்தைச்‌ சார்ந்த) சிவதத்துவத்திலே தீபிகை, ரோசிகை, 
ஊர்த்துவகை முதலிய பல திவ்யபுவனங்கள்‌ இருப்பனவாகக்‌ கூறப்படுதலால்‌ 
மகாநாராயணம்‌, முண்டகம்‌, பிருகதாரணியம்‌, கைவல்லிய முதலிய உபநிஷதங்க 
ளிலே “பிரமலோகங்கள்‌” என்று பன்மையுறவும்‌ கூறியவாமென்க. சிவோபாசனை 
செய்யப்பெறும்‌ தானங்களும்‌, பிரமலோகம்‌, சிவலோகம்‌, கைலாசம்‌, சிதம்பரம்‌ 
எனப்பெயர்‌ படிப்பனவாம்‌ என்பது சிவதத்துவ விவேகம்‌, சிதம்பரபுராண முதலியவை 
களாலும்‌, அவற்றுக்கு மூலமாய்‌ நின்ற சுருதிகளாலும்‌ அறியபடுவனவாம்‌ 
என்பதையும்‌ யாவரும்‌ யூகித்தறிக. மேலே சொல்லிய ஐதரேய தலவகாரோபநிஷத 
ங்களிலும்‌, தேவார திருவாசக முதலியவைகளிலுஞ்‌ சொல்லப்படும்‌ “சுவர்க்க 
லோகம்‌” “அண்டர்‌ நாடு” முதலியன சிவலோகமெனப்‌ பொருள்படுத்தப்‌ படுவன 
வன்றி இந்திரனுடைய சுவர்க்கலோக முதலியவாகப்‌ பொருள்படுத்தப்படுவனவ 
ன்றாம்‌. சிவோபாசனை செய்யும்‌ வைதிக சைவ யோகிகள்‌ இந்திராதியருடைய 
சுவர்க்கங்களைப்‌ பொருட்படுத்தார்கள்‌ என்ற கருத்தினலன்றோ ஸ்ரீ ஞானசம்பந்தர்‌ 
திருச்சாய்க்‌ காட்டுத்‌ திராவிட அருட்‌ சுருதியிலே, “மலர்க்கொன்றைத்‌ தொங்கலா 
னடியார்க்குச்‌ சுவர்க்கங்கள்‌ பொருளலவே” என்று கூறியவாற்றால்‌ அறியப்படும்‌. 


TTT | 


தேப்ரம்மலோகேக்ஷுபராந்தகாலே | 


என்றதற்கு, “உமாசமேத சிவபெருமானுடைய காரிய மூர்த்தியாய்க்‌ கொண்டு, எவர்‌ 
விஷ்ணுவை உபாசிக்கின்றாரோ அவர்கள்‌ வைகுண்ட லோகத்தை அடைந்து அங்குள்‌ 
ளபோகமெல்லாந்‌ துய்த்து இறுதியாகிய தேகாவசான காலத்திலே பின்னர்ச்‌ சிவலோ 
கத்தை அடைந்து முத்தராகின்றார்‌” என்று பொருள்‌ கூறுவாரு முளர்‌. 


தேப்ரம்மலோகேதுபராந்த காலே பராம்ருதாத்‌ பரிமுச்யந்தி ஸர்வே | 
என்னும்‌ மந்திரத்துக்குப்‌ பொருளாக 


ப்ரம்மலோகேபாஸ்ய ப்ரம்மகல்ப்பஸ்யாவஸாரநகாலே 
ஸர்வோத்க்ருஷ்டாம்ருதசப்தவாச்யம்‌ மகேச்வரம்‌ ப்ராப்ய முச்யந்தி | 


பிரமலோகத்தின்‌ கண்ணே யிருந்து பரமாகிய பிரமகற்பத்தின்‌ முடிவுகாலத்திலே 
சர்வோத்கிருஷ்டராய்‌ அமிர்த சப்தப்பொருளாயுள்ள சிவத்தை அடைந்து வீடுறுகின்‌ 
றார்‌ என்றும்‌ கூறுவாருமுளர்‌. அப்பயத்க்ஷிதரால்‌ இயற்றப்பட்ட சிவதத்துவ 
விவேகமும்‌ இரத்நத்திரய பரீகையும்‌ நீலகண்ட சிவாசாரியர்‌ உரைத்தவாறு) 
பாசுபத ஞானயோகிகளுக்குப்‌ புநராவர்த்தியில்‌ லை (மீளப்‌ பிறவியில்‌ லை) என்று கூறி, 
கன்ம யோகிகளுக்கு நுிர்க்குணோபாசகர்களுக்கு) மீளப்பிறவியுளது என்று 
உரைக்கின்றன. மேலே சொல்லியவாற்றால்‌ “விசுத்த சத்துவர்‌” என்றது “விசுத்த 
தேகத்தினர்‌” மேலும்‌, “பிரமலோகம்‌” என்றது துநியப்‌ பிரம்ம சிவலோகத்தின்‌ மேலும்‌, 
“பராந்தகாலம்‌” என்றது மகாசங்காரகாலத்தின்‌ மேலும்‌ பொருள்‌ செல்லும்‌. பிரதி 
| 22 


ரணை 


கைவல்யோபநிஷத்‌ 


பந்தத்தினாலே சரீரத்திலே தன்னை அறிதலாம்‌ பிரமஸாக்ஷாத்காரம்‌ எய்தாதவர்கள்‌ 
(மாயாவாத நிர்க்குண பிரமத்தின்‌ காரியமூர்த்திகளாகிய பிரம விஷ்ணு ருத்திர 
ராயினோருடைய சத்தியலோகம்‌ வைகுண்டலோகம்‌ கைலாசலோகம்‌ என்பவைகளி 
லே யிருந்து அந்தக்‌ காரியப்‌ பிரமா முதலாயினோருடைய முடிவு காலத்திலே 
பிரமஸாக்ஷாத்கார மடைதலாலாகிய முத்தியை அடைகின்றார்‌ என்று மாயாவாதோ 
பநிஷதக்‌ கருத்தைத்‌ தழுவி மீளப்பிறவி கொடுக்கும்‌ தாழ்ந்த இந்த நிர்க்குணப்‌ 
பிரமநிலைக்குப்‌ பொருள்‌ படுத்துதல்‌ சாஸ்திரநுட்ப விசாரமில்லாமையினாலா மென்க. 
கைலாசம்‌ பலவகைப்‌ படுதலினால்‌, ஈண்டுக்‌ கூறிய காரியராகிய உருத்திரருடைய 
கைலாசத்துக்கும்‌ துரியமூர்த்தியாகிய மகா சதாசிவருடைய மகா) கைலாசத்துக்கும்‌ 
பேதம்‌ பெரிதாமென்க. 


வைதிக பாசுபதோபநிஷதங்கள்‌ வைதிக பாசுபதயோகம்‌ வரையிலே 
பேசுமென வாயுசங்கிதை சொல்வதாலும்‌, அந்த வைதிக பாசுபதயோகம்‌ சிவாத்து 
வித நிலையாதலினாலும்‌ சிவாத்துவிதச்செல்வராகிய நீலகண்டசிவாசாரியர்‌ (லய 
போகாதிகாரமூன்றனுள்ளே இலயாவஸ்தையினதாய்தக்‌ குடிலையினின்று 
வேறுபடாத சிவதத்துவத்திலிருந்தே சிருஷ்டி தொடங்கிக்‌ கூறி, அதனையே 
முத்திஸ்தானமாக முடித்துப்‌ பேசுதலுனாலும்‌, இவர்க்கிசையவே உமாபதி 
சிவாசாரியர்‌ “நிலவுலகாயுதாதி நிகழ்‌ சிவாத்துவிதாந்தம்‌” எனச்‌ சமயங்களை 
மெல்லாம்‌ முதலு மீறுமாகத்‌ தொகுத்துக்‌ கூறினாராக்‌, சைவ சித்தாந்தச்‌ செல்வர்‌ 
லோகாயுத முதலிய புறப்புற சமயம்‌ புறச்சமயம்‌ அகப்புறச்‌ சமயம்‌ என்னும்‌ 
மூவகைச்‌ சமயங்களின்‌ மேலாய பாஷாணவதமுதல்‌ சிவாத்துவித மீறாகிய 
அகச்சமயங்கள்‌ ஆறையும்பற்றிய பேசியவிடத்து இந்த அகச்சமயத்தின்‌ முத்திநிலை 
அதிகாரயோகலபம்‌ என்னும்‌ மூன்று அவஸ்தைபற்றிய சகள (மகேசன்‌), நிஷ்கள 
சகள (சதாசிவன்‌), நிஷ்கள (சிவன்‌) என்பது பொருள்படக்‌ கூறினாராதலினாலும்‌, 
வாதுளாகமம்‌ 


சிவதத்வம்‌ மகாசேந நிஷ்களந்த்விதி கீர்த்திதம்‌ | 


சிவதத்துவத்தை நிஷ்கள மென்று கூறுகின்றமையானும்‌, துரிய உமாசகாயராகிய 
நிஷ்கள சிவனாரை இதயாகாசத்தின்‌ கண்ணே வழிபடும்‌ சிவாத்துவித வைதிக 
பாசுபதயோகிகளுக்கு முத்திஸ்தானம்‌ (பிரமலோகமாகிய) சிவலோகத்துச்‌ 
சிவசாரூப்பியமே யாதலினாலும்‌, இந்த யோகபாதத்தினுந்‌ தலையானது ஞானபாதமா 
மாதலினாலும்‌, அது பற்றியே சிவாகமம்‌ 


ஊனா STAN | | ண்ணா | 
TET ATTA ॥ 


வேதாந்தார்த்தமிதம்‌ ஞாநம்‌ | | வேதஸாரமிதந்‌ தந்த்ரம்‌ | 
சித்தாந்தம்‌ வேதஸாரத்வாத்‌ ॥ 


23 


கைவல்யோபநிஷத்‌ 


“வேதத்தின்‌ பொருளே இந்த ஞானம்‌ என்றும்‌, வேதசாரமாயுள்ளது இந்தச்‌ 
சித்தாந்தம்‌ என்றும்‌, சித்தாந்தம்‌ வேதசாரமாயிருத்தலினா லென்றும்‌,” கூறுகின்ற 
மையாலும்‌, இந்த ஞானபாதத்துச்‌ சிவபிரான்‌ கேட்டல்‌, சிந்தித்தல்‌, தெளிதல்‌, 
நிஷ்டை என்னும்‌ ஞானத்திற்‌ சரியை, ஞானத்தில்‌ யோகம்‌, ஞானத்து ஞானம்‌ 
என்னும்‌ அறிவுத்தொழின்‌ மாத்திரையால்‌ வழிபடப்படுவர்‌ என்றும்‌, இந்தக்‌ கேட்டல்‌, 
சிந்தித்தல்‌, தெளிதல்‌ என்னும்‌ மூன்றின்‌ நின்றோர்‌ சுத்த தத்துவ புவனங்களிலே 
அபரமுத்தராக வைகியவாறே பரமுத்தியைத்‌ தலைப்படுகின்றார்‌ என்றும்‌, அவ்வாறே 
உண்மை ஞானத்திற்‌ சரியை கிரியை யோகம்‌ என்னும்‌ சிவபுண்ணியங்க ஸுக்‌ 
கெல்லாம்‌ பயன்‌ அவ்வவற்றிற்‌ கேற்பச்‌ சுத்த வித்தை முதலிய அதிகார தத்துவ 
போகதத்துவ லயதத்துவங்களில்‌ வைகும்மந்திரர்‌ மந்திரேசுரர்‌ முதலாயினோர்‌ 
புவனத்துச்‌ சாலோக்கிய முதலிய அபரமுத்திப்‌ பேறாம்‌ என்றும்‌, வைதிக 
சைவசித்தாந்த சாஸ்திரமுடையார்‌ சொல்கின்றாராதலினாலும்‌ வைதிக பாசுபத 
ஞானயோக சிவாத்துவிகளுடைய முத்திநிலையும்‌, வைதிக சிவாகம நெறிப்படி 
ஞானயோகபாதத்து நின்றாருடைய முத்திநிலையும்‌ ஒன்றாய்‌, சர்வசங்கார காலத்திலே 
பரமுத்தியைக்‌ கொடுக்கும்‌ மகாகைலாச பரப்பிரம மகா சிவலோகத்திலே 
முற்றுமாமென உணர்க. ஸ்ரீநீலகண்ட சிவாசாரியர்‌ “ஈக்ஷதிகர்மாதி கரணத்து” 
“பிரமலோகம்‌” என்றது பரப்பிரமமாகிய சிவபிரானுடைய லோகம்‌ (சிவலோகம்‌) 
என்று பொருள்‌ படுத்தியிருக்கின்றார்‌. பிரமலோகம்‌ என்ற உடனே பிரமதிருச்யம்‌” 
என்றேனும்‌, “பிரமமாகிய லோகம்‌” என்றேனும்‌ “காரியப்‌ பிரமம்‌” என்றேனும்‌ சுருதி 
உபப்பிரும்மண சாஸ்திர விருத்தமாகப்‌ பொருள்‌ படுத்தி அநுஷ்டக்குங்கால அது 
காலவிளம்பத்தினாலன்றி நேரே உண்மை முத்திக்கு வழிகாட்டா தெனவும்‌ சாஸ்திர 
யுக்தமாகப்‌ பொருள்‌ படுத்தி அதன்படி ஒழுகுகின்றோனுக்கு உண்மையாகிய பயன்‌ 
சித்திக்குமா மெனவும்‌, ஏகான்மவாதிகள்‌ தாம்‌ கீழ்நிலை முத்தியிலிருந்து கொண்டு 
மதங்கள்‌ அனைத்தினும்‌ மேலாகிய முத்தியை அடைந்தாராக நினைத்து எழுதுவதும்‌ 
பேசுவதுஞ்‌ செய்தல்‌ நிலத்திலே கிடப்பான்‌ ஒருவன்‌ தான்‌ இமாசலத்தைக்‌ கடந்து 
மேன்மண்டலத்தில்‌ ஏறியிருப்பதாக நினைத்துக்கொள்வது போலாம்‌ எனவும்‌ 
யாவரும்‌ உணரக்கடவர்‌, வேதசிரசுகளும்‌ தேவார திருவாசகங்களும்‌ வேதாந்த 
சூத்திரமும்‌, உத்தரவேதமும்‌, திருமந்திரமும்‌ ஒரு கருத்துற மேலே சொல்லியவாறு 
நின்றனவாம்‌ என்னுங்‌ கருத்தினாலன்றோ, அவ்வைப்‌ பெருமாட்டியார்‌ 


தேவர்குற ளுந்திருநான்‌ மறைமுடிவு 
மூவர்தமிழு முனிமொழியுங்‌ - கோவை 
திருவாசகமுங்‌ திருமூலர்‌ சொல்லு 
மொருவாசக மென்றுணர்‌. 


என்றருளிச்‌ செய்தார்‌. அருளியவாறே, அநுபவத்திலும்‌ மேலே உரைத்தவாறு 
பொருளினால்‌ ஒத்து நிற்பவும்‌ காண்கின்றோம்‌. இதனால்‌ ஏகான்மவாதிகள்‌ கூறும்‌ 
விபரீதப்‌ பொருள்‌ பொருத்த முடையனவன்‌ றென்பது அறியப்படும்‌. மேலும்‌, 


24 


கைவல்யோபநிஷத்‌ 


ண எண்ணி ள்‌ Tea WaT: | 


பராத்பரதரோப்ரம்ம தத்பராத்பரதோஹரி: தத்பராத்‌ பரதோரீ ச: | 


பரத்துக்குப்‌ பரமாயுள்ளார்‌ பிரமா என்றும்‌, அவருக்கு மேலாயுள்ளார்‌ நாராயணர்‌ 
என்றும்‌, நாராயணருக்கு மேலாயுள்ளார்‌ சிவனார்‌ என்றும்‌ சிவஸங்கல்போப நிஷதம்‌ 
கூறுமாற்ற்றால்‌, “பராந்தகாலம்‌” என்றதற்குப்‌ பொருள்‌ சொல்லுமிடத்து ஒவ்வோர்‌ 
மதத்தாரும்‌ தத்தமக்குக்‌ கீழ்ப்பட்ட கடவுளுக்கே பொருந்தப்‌ பொருள்‌ செய்வர்‌. 
பராந்தகாலம்‌ என்றதற்கு விஷ்ணு உபாசகர்‌ நாராயணர்‌ பதத்துக்குத்‌ தாழ்ந்த 
பதத்தினராகிய பிரமப்பிரளய கற்பத்துக்கும்‌, சிவாத்துவிதிகள்‌ சிவபதத்துக்கு தாழ்ந்த 
பதத்தினராகிய விஷ்ணு பிரளய கற்பத்த்க்கும்‌, சைவசித்தாந்திகள்‌ மகாப்பிரளய 
சங்காரகாலத்துக்கும்‌ பொருள்படக்‌ கூறுவாராயினார்‌ என்பது புராணோடப்‌ பிரம்மணங் 
களால்‌ அறியப்படுகின்றது. சிவாத்துவிதிகளுடைய கார்க்கி ஆகாசம்‌ பிரமலோகமா 
கிய சிவலோகத்திலே முடிவதாகப்‌ பிருகதாரணியத்திலும்‌ புராணங்களினும்‌ 
சொல்லப்படுதலால்‌, வைதிகபாசுபதயோக சிவாத்துவிதிகளும்‌ வைதிக சைவசித்தாந்‌ 
திகளும்‌ “பராந்தகாலம்‌” என்றதற்குச்‌ சொல்லும்‌ பொருள்‌ விரோதமுறாது பொருத்த 
முடையதேயாம்‌. 


16. அமிர்தம்‌ - ஜாபாலத்திலே “இவைகள்‌ அமிர்தத்தின்‌ (சிவத்தின்‌) நாமங்க 
ளாம்‌” என்பது பொருள்பட 


ளான எரர்‌ | 
ஏதாநிஹவாம்ருதஸ்ய நாமதேயாநி | 


என்று கூறினமையால்‌, “அமிர்தம்‌” என்னும்‌ பதம்‌ சிவத்துக்குப்‌ பெயராகக்‌ 
கொண்டேம்‌. இவ்வுண்மை சைவபாஷ்யத்து “அந்திராதிகரண” முதலியவைகளால்‌ 
அறியப்படும்‌. 


V. 


(மகா சிவலோகத்தை அடைதற்கு உபாயம்‌ உபதேசித்தமை) 


1௭ ஏகா: 
ere: எள TEN: | (9) 


அண்ணன: எகா 
ன ணை TUTE | (10) 


25 


கைவல்யோபநிஷத்‌ 


ணா ளி 


~ 


| 
என்னண்ணா 
ணா எளி | 
எண (எக 
மட்க யப ப ப்டப்பட படர 


ண்ணா ணை 
எண்ண ள்ளன ஏளன | 


ணன ஸ்கர்‌ TATA 
ef a: ணா | 


விவிக்ததேச சுகாஸநஸ்த: 
சுசி: ஸமக்ரீவசிர: சரீர: | 


அத்யாச்ரமஸ்த: சகலேந்த்ரியாணி 
நிருத்ய பக்த்யாஸ்வகுரும்‌ ப்ரணம்ய | 


ஹ்ருத்புண்டரீகம்‌ விரஜம்‌ விசுத்தம்‌ 
விசிந்த்யமத்யேவிசதம்விசோகம்‌ | 
அசிந்தயமவ்யக்தமநந்தரூபம்‌ 
சிவம்ப்ரசாந்தமம்ருதம்‌ பரம்மயோநிம்‌ | 


தமாதிமத்யாந்த விகீநமேகம்‌ 
விபும்‌ சிதாநந்தமரூபமத்புதம்‌ | 


உமாசகாயம்‌ பரமேச்வரம்ப்ரபும்‌ 
த்ரிலோசநம்‌ நீலகண்டம்‌ ப்ரசாந்தம்‌ | 


த்யாத்வா முநிர்ச்கச்சதி பூதநோநிம்‌ 
ஸமஸ்தசாக்ஷிம்‌ தமச: பரஸ்தாத்‌ | 


(இதன்‌ பொருள்‌) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


(9) 


(10) 


(11) 


(12) 


(13) 


(14) 


(15) 


26 


கைவல்யோபநிஷத்‌ 


(9) தனியிடத்திலே, சகாசனத்திருந்து, சுத்தனாகி, நேரிய கழுத்துத்‌ தலை 
சரீரமுடையனாய்‌, 


(10) வைதிகபாசுபத விரதமுடையனாய்‌, இந்திரியங்கள்‌ அனைத்தையும்‌ அடக்கி, 
அன்பினோடு தன்‌ குருவை வணங்கி, 


(11) இதய கமலத்தைத்‌ துகளற்றதாய்ச்‌ சுத்தமாகக்‌ கருதி, அதனடுவே 
தெளிவுடையராய்‌ சோகமில்லராய்‌, 


(12) நினேத்தற்‌ கரியராய்‌ வெளிப்படாதவராய்‌, அனந்த ரூபநாய்‌, சிவனாய்‌, 
பிரசாந்தராய்‌, அமிர்தராய்‌, பிரம காரணராய்‌ 


(13) முதனடுவீறிலராய்‌, வியாபியாய்‌, சிதானந்தரூபியாய்‌, நிஷ்களராய்‌, 
அற்புதராய்‌ 


(14) உமாசகாயராய்‌, பரமேசுவரராய்‌, பிரபுவாய்‌, முக்கண்ணராய்‌, நீலகண்ண 
ராய்‌, நீலகண்டராய்‌, பிரசன்னராய்‌ 


(15) பூதகாரணராய்‌, சமஸ்தசாக்ஷியா யிருப்பவரைத்‌ தியானித்து, அதனால்‌ 
துறவியானவன்‌ பிரகிருதிக்கு மேலே செல்வான்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


(17) விவிக்ததேசம்‌ - என்பது தனியாகிய ஸ்தானம்‌ எனப்‌ பொருள்படும்‌. 
படவே, சனங்களில்லாத ஏகாந்தஸ்தானம்‌ என்பது பொருளாம்‌. எந்த இடத்திலிருந்து 
எவர்‌ வைதிகபாசுபத நெறிப்படி, சிவோபாசனை செய்கின்றாரோ, அச்சிவம்‌ விளங்கப்‌ 
பெறும்‌ அந்த ஸ்தானம்‌ சிதம்பரம்‌ எனப்ப்டும்‌. இது பற்றியே, அப்பயதீக்ஷிதர்‌ இதய 
கமலம்‌ இரவிவிம்பமுதலிய எவ்வெவ்விடங்களிற்‌ சிவபிரானைத்‌ தியானிக்கினும்‌, 
அவ்வவ்‌ விடங்கள்‌ அனைத்தினும்‌ சோதிமயமாகிய கைலாசத்தை விபாவித்து அதன்‌ 
மத்தியிலிருப்பவராகச்‌ சிவனைத்தியானிக்க என்றதும்‌ அக்கருத்துப்‌ பற்றியேயா 
மென்க. ஸ்காந்தசம்பவ சிதம்பரமான்மியம்‌ 


அன எள: எனா எனை: | 
எனனை? எளி ரர்‌ | 


௭ எ ரானை ளகர: | 
ச: ஏ எனை ஏரிக்‌ கக ॥ 


27 | 


கைவல்யோபநிஷத்‌ 


யத்ரந்ருத்யதிதேவேச: பரமாநந்த விக்ரக: | 
தஸ்யதேசஸ்யநாமாநி ச்ருதாந்யேதாநிபூதலே | 


அமலம்‌ சத்‌ பரம்‌ நித்யம்மகாந்கோசோகிரண்மய: | 
அந்த: புரம்‌ விவிக்தஞ்ச புண்டரீகம்‌ குகாவரம்‌ ॥ 


பரமானந்த சொரூபராகிய சிவபிரானார்‌ எவ்விடத்திலே நிருத்தஞ்‌ செய்கின்றாரோ 
அந்த ஸ்தானம்‌ அமலம்‌ எனவும்‌, சத்‌ எனவும்‌, பரம்‌ எனவும்‌, மகத்‌ எனவும்‌, 
இரண்மய கோசம்‌ எனவும்‌, அந்தப்புரம்‌ எனவும்‌, விவிக்தம்‌ (தனி) எனவும்‌, 
புண்டரீகம்‌ எனவும்‌, குகை எனவும்‌ பெயர்‌ பெறுமென்று கூறியவற்றுள்ளே இந்தக்‌ 
கைவல்லியோப நிஷதத்திலே சிவோபாசனை பேசப்‌ புகுந்த விடத்திலே பிரயோகிக்‌ 
கப்பட்ட “விவிக்தம்‌” என்னும்‌ பதமும்‌ ஈண்டுச்‌ சிதம்பரத்துக்குப்‌ பெயராகக்‌ 
காணப்படுகின்றமையும்‌ மற்றோர்‌ சான்றாம்‌. அத்தியாசிரம யோகியானவன்‌ இதய 
கமலத்தின்‌ கண்ணே சிவபெருமானை உபாசிக்குங்கால்‌ அவனிருக்குந்‌ தானம்‌ 
சமமாயும்‌, சுத்தமாயும்‌, துறுகல்‌, தீ, தூளி என்பன இல்லாததாயும்‌ சப்தம்‌, சலம்‌, 
குஞ்சம்‌ என்பவைகளால்‌ இனிமை வாய்ந்ததாயும்‌, கண்ணுக்கு இனிமை செய்வதா 
யும்‌ குகாசிரயங்கள்‌ அமைந்தனவுமாகிய தனித்தானத்திலே யோகாப்பியாசஞ்‌ செய்க 
என்ற கருத்தினால்‌, சுவேதாசுவதரோபநிஷதம்‌ 


ண்ண ளன ள்‌ எள்ள; | 
எள்ள ணின்‌ அகர ௭ர்‌ எள்ள ॥ 


சமேசுசெளசர்க்கராவந்நிவாலுகா விவர்ச்சிதே சப்தஜலாச்ராயாதிபி: | 
மநோநுகூலே நுதுசட்சுபீடநே குகாநிவாதாச்ரயணே ப்ரயோச யேத்‌ ॥ 


என்று கூறிற்று. உமாபதிசிவாசாரியர்‌ திராவிட சிதம்பரமான்மியம்‌ வாயிலாக, 


ஆரணவுருவாந்‌ தில்லையம்பலங்‌ காணப்‌ பெற்றோ, ரோருணர்வாவரென்று 
மொன்றல ரொன்றா ரல்லர்‌, காரணராகா ரொத்த கருத்தினர்‌ நிருத்தவின்ப, பூரணரவர்‌ 
கள்‌ வாழும்‌ புவனமும்‌ பொதுவா மன்றே. 


நிருத்தானந்தத்தினால்‌ நிறைந்த (வைதிகபாசுபத) ஞான யோகிகள்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ தானமும்‌ (புவனமும்‌) சிதம்பரம்‌ எனப்படும்‌ என்று அருளிச்‌ செய்த உண்‌ 
மையும்‌ ஈண்டுக்‌ கவனிக்கற்பாற்றாம்‌. 


(18) சுகாசனம்‌ - கால்கள்‌ இரண்டும்‌ மடித்து அட்டணைக்‌ காலேறிட்டிருத்தல்‌ 
சுகாசனம்‌ எனப்படும்‌ என்றார்‌ தத்துவப்‌ பிரகாச நூலுடையார்‌. 


(19) சுசி - பாசுபத யோகியர்‌ முதற்கண்ணே மலசுத்தி கபசுத்தி முதலிய செய்து 
ஸ்நாநமுதலியவை யுடையராயிருத்தல்‌ வேண்டும்‌ என்பது பற்றிச்‌ சுசியுடைமை 
வேண்டப்பட்டது. அவ்வாறு சுத்திசெய்யா திருந்தால்‌, கப முதலியன யோகஞ்‌ 


3 
ன ; 


கைவல்யோபநிஷத்‌ 


செய்யுங்கால்‌ இடையே நிகழப்பெற்று, அந்த யோகத்தை நிரந்தரமாய்‌ நிகழ 
வொட்டாது தடுத்து விடுமாதலில்‌ அச்சுரியுடைமை ஆவசியகம்‌ வேண்டப்‌ 
படுமென்க. 


(20) நேரியகழுத்து தலை சரீரமுடைமை - கழுத்துத்‌ தலை சரீரம்‌ என்பவற்றை 
நேரே சரிப்படுத்தாது, நேர்ந்தபடி குனிந்தும்‌, சாய்ந்துமிருந்தும்‌ இந்த யோகஞ்‌ செய்ய 
முயன்றால்‌, இடையே நித்திரை புகுந்து குடிக்கொள்ளுதற்‌ கிடனாய்‌ 
ஞானயோகத்தைத்‌ தடுத்து விடுமாதலில்‌ நேரிய கழுத்துத்‌ தலை சரீரம்‌ என்பவற்றை 
யுடையனா யிருத்தல்‌ வேண்டு மென்றது. 


(21) அத்தியாசிரமம்‌ - கூதசங்கிதை ஞானயோக கண்டத்துப்‌ பதினான்காம்‌ 
அத்தியாயத்திலே, 


VAS RTS TTT TRH HITT: | 

ரானி ன்ன: ராக: பப்பட்‌ 

சரன்‌ எக: ள்ள ர: | 

fT ஈன: TTT TAHT எரு | 

அண ணாக WT என ॥ 
சர்வாங்கோத்தூளநம்யத்தத்வ்ரதம்‌ ப்ரோக்தம்‌ மநீஷிபி: | 
ஏதத்வேத சிரோநிஷ்டா: ப்ராகு: பாசுபதம்‌ முநே | 
கேசிற்சிரோ வ்ரதம்‌ ப்ராகு: கேசிதத்‌ யாச்ரமம்‌ விது: | 
கேசித்வ்ரத மித்யூசு: கேசிச்சாம்‌ பவமைச்‌ வரம்‌ | 

அஸ்ய வ்ரதஸ்ய மாகாத்ம்யமாக மாந்தேசு சம்ஸ்திதம்‌ ॥ 


பாதாதி கேசாந்தம்‌ விதிப்படி தரிக்கப்ப்டும்‌ விபூதி விரதத்தைப்‌ பாசுபதவிரதம்‌ 
என்றும்‌, சிரோவிரதம்‌ என்றும்‌, அத்தியாசிரமம்‌ என்றும்‌, விரதம்‌ என்றும்‌, சாம்பவம்‌ 
என்றும்‌, ஜசுவரம்‌ என்றும்‌ (அந்தந்த உபநிஷதசாகை யுடையார்‌) கூறுவர்‌. இந்த 
விரதத்தின்‌ பெருமை ஆகமாந்தங்களிலே அமைந்ததாம்‌ என்றும்‌, யஞ்ஞவைபவ 
கண்டத்து முப்பதாம்‌ அத்தியாயத்திலே 

30 சன எக எ | 

ணன்‌ எனை: எ வர்கா: | 

STANT என்‌ TATA: அளி | 

௭1௭ AFA ணரா | 

சரா ன ரா னாள்‌ | 

ணீ ரீனா சார்‌ ஈனா: ॥ 


29 | 


கைவல்யோபநிஷத்‌ 


உத்தூளநஞ்‌ த்ரிபுண்ட்ரஞ்ச ஞாநாங்கத்வேந சாதநம்‌ | 
ஆமநந்தி முநிசிரேஷ்டா: ச்வேதாச்வதர சாகிந: | 
அயமத்‌ யாச்ரமோ தர்மோயை: சமாசரிதோமுதா | 
தேஷாமேவ சிவஞாநம்‌ ஸம்ஸார சேதகாரணம்‌ | 
உத்தூளநந்த்ரி புண்ட்ரஞ்ச பசுபாச நிவ்ருத்தயே 
ஆமந்தி முநிச்ரேஷ்டா அதர்வ சிரசிஸ்திதா: ॥ 


உத்தூளநதிரி புண்டரத்தைச்‌ சுவேதாசுவதர சாகையுடையார்‌ ஞானாங்கமாம்‌ எனவும்‌, 
இந்த அத்தியாசிர விரதம்‌ எவர்களால்‌ அநுஷ்டிக்கப்பட்டதோ அவர்களுக்கே 
சம்சாரத்தை அறுக்கும்‌ சிவஞானஞ்‌ சித்திக்கும்‌ எனவும்‌ கொள்ளுகின்றார்‌ என்றும்‌, 
இந்த விரதத்தையே பசுவினின்று பாசத்தை நீக்கும்‌ பொருட்டு அதர்வசிரசு 
சாகையுடையார்‌ கொள்ளுகின்றார்‌ என்றும்‌ கூறப்பட்டன; கூர்மபுராணம்‌ பூர்வபாகத்‌ 
துப்‌ பதினான்காம்‌ அத்தியாயத்திலே, 


ததெளததைச்வரம்‌ ஞாநம்‌ ஸ்வசாகாவிசித வ்ரதம்‌ | 
அசேஷம்‌ வேதசாரந்‌ தத்பசுபாச விமோசநம்‌ | 
அத்யாச்ரம மிதிக்யாதம்‌ ப்ரம்மாதி பிரநுஷ்டிதம்‌ ॥ 


சுவேதாசுவதர முனிவர்‌ தமது சுவசாகையாயுள்ள சுவேதாசுவதரோபநிஷதத்திலே 
சொல்லப்பட்டதும்‌, சமஸ்த வேதசாரமாயுள்ளதும்‌, பசுவைப்‌ பந்தத்தினின்று நீக்குவ 
தாயுள்ளதும்‌, பிரமாதி தேவர்களால்‌ அநுஷ்டிக்கப்பட்டதாயும்‌, அத்தியாசிரமம்‌ என்று 
சொல்லப்படுவதாயுமுள்ள பாசுபதஞானத்தைச்‌ சுசீலராசாவுக்கு உபதேசித்தார்‌ என்று 
கூறப்பட்டது; பிரமோத்தரகாண்டத்திலே 


௭௭௭௭ எளி எனை என | 
கண்ணாளா எள வாகா || 

அயமத்‌ யாச்ரமோ தர்மோயைஸ்‌ ஸமாசரிதஸ்ததா | 
தேஷாமேவபரம்‌ ஞாநம்‌ சம்சாரச்‌ சேதகாரணம்‌ ॥ 


இந்த அத்தியாசிரமம்‌ எவர்களால்‌ அநுஷ்டிக்கப்பட்டதோ அவர்களுக்கே சம்சாரமா 
கிய பாசத்தைச்‌ சேதிக்கும்‌ பரமமாகிய ஞானம்‌ எய்தும்‌ என்று சொல்லப்பட்டது. 
சிவபுராணத்திலே, 


கைவல்யோபநிஷத்‌ 


ATA UTA Food எ FTAA | 
எ ளி ஏஏ எக: ஸா: | 
எனி எள்‌ எண எள ॥ 
வ்ரதம்‌ பாசுபதம்‌ ச்ரெளதமதர்வ சிரசி ச்ருதம்‌ | 


வ்ரதமேதத்‌ ப்ரகுர்வீத ஸதுவை நைஷ்டிக: ஸ்ம்ருத: | 
சோத்யாச்ரமீச விஞ்ஜஞேயோ மகாபாசுபத ஸ்ததா ॥ 


வைதிக பாசுபத விரதம்‌ அதர்வசிரசிலே சொல்லப்பட்டது எனவும்‌, இவ்விரதத்தை 
அநுஷ்டிப்பவன்‌ நைஷ்டிகன்‌ எனவும்‌, இவன்‌ பின்னரும்‌ அத்தியாசிரமி என்றும்‌ மகா 
பாசுபதன்‌ என்றும்‌ சொல்லப்படுவன்‌ எனவும்‌ சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்காந்த 
புராண காளிகாகண்டம்‌ பாசுபத விரதம்‌ உரைத்த முப்பத்திரண்டாம்‌ அத்தியாயத்தி 
லே, இந்த வைதிக விரஜாதீக்ஷையாகிய பாசுபத விரதம்‌ பாபத்தை நாசஞ்செய்யும்‌ 
மந்திர சம்ஸ்காரத்க்ஷை என்று சிவாகமங்களிலே சொல்லப்பட்டும்‌ என்ற கருத்தி 


னால்‌, 


எக்‌ எ Te TA TTA | 
HATA AAA ATTA ॥ 


வைதிகீ விரஜா தீக்ஷா யாதேயம்‌ பாபாநாசிநீ | 
மந்த்ரஸம்ஸ்கார தீக்ஷேதிகதிதேயந்ததாகமே ॥ 


என்று கூறிற்று. இந்தப்‌ பாசுபதத்க்ஷை உபமன்னியுமுனிவரால்‌ கிருஷ்ணருக்குச்‌ 
செய்யப்பட்டதாக மகாபாரதம்‌, லிங்கபுராணம்‌, கூர்ம்புராணம்‌, சிதம்பரபுராணம்‌, 
உபதேசகாண்ட முதலியன கூறுகின்றன. இது பற்றியே சிதம்பர மகாத்மியம்‌, 


ன்னைக எர்ன என்‌ எிர்ள்ரளா | 


இதோகிதேவகீ சூநுமுபமந்யுர தீக்ஷயத்‌ | 
இதச்சிவாக மார்த்தாச்ச ஸக்ருஷ்ணோ போதிதோமுகாத்‌ ॥ 


உபமன்னியுமுனிவர்‌ தேவகிநந்தராகிய கிருஷ்ணருக்கு வைதிக பாசுபததீக்ஷை 
செய்தார்‌ எனவும்‌, அவ்வுபம்ன்னியு மகாமுனிவரிடத்திருந்து கிருஷ்ணர்‌ சிவாகமார்‌ 
த்தங்களைப்‌ போதிக்கப்பெற்றார்‌ எனவுங்‌ கூறிற்று. சங்கர சங்கிதையிலே, 


ஊ்ாராளை TURAN TT: | 
ணிளன ண எள எள ॥ 
இதாநீம்‌ மமபக்தாக்ரயா துபமந்யோர்‌ மகாத்மந: | 
சிவதீக்ஷாஸ்ய நிவிருத்தா சிவாகம விசாரதாத்‌ ॥ 


31 


கைவல்யோபநிஷத்‌ 


சிவபிரான்‌ “தமது பக்த்சிரேஷ்டரும்‌, மகாத்மாவும்‌, சிவாக மஞ்ஞருமாகிய 
உபமன்னியு முனிவரிடமிருந்து கிருஷ்ணருக்குச்‌ சிவதீக்ஷ செய்யப்பட்டது” என்று 
கூறினார்‌ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதனால்‌ பாசுபத தீக்ஷையுடையோர்க்கே 
பாசுபதயோகம்‌ உபதேசிக்கற்பாற்றாம்‌ என்றோர்க. சுவேதா சுவதரோபநிஷதம்‌, 


TU: எள ௭ ர | 
அணை: ர ணொ ள்ள எண்‌ எணண | 

ணொ ஈர கண கை: Te | 

னள எண ரா ௭ எ: ॥ 

தப: ப்ரபாவாத்‌ தேவப்ரசாதாச்சப்ரம்மகச்‌ வேதாச்வத ரோதவித்வாந்‌ | 
அத்யாச்ரமிப்ய: பரமம்‌ பவித்ரம்‌ ப்ரோவாச சம்யக்ருஷி சங்கசுஷ்டம்‌ | 
வேதாந்தே பரமம்‌ குக்யம்‌ புராகல்ப்ப: ப்ரசோதிதம்‌ | 

நாப்ரசாந்தாய தாதவ்யம்‌ நாபுத்ராய சிஷ்யாய வைபுந: ॥ 


இருஷி சமூகங்களால்‌ வழிபடற்பாலதாம்‌ பரம பவித்திரமாகிய சிவஞானத்தை 
(பிரமத்தை) தவப்பிரபாவத்தையும்‌ சிவப்பிரசாதத்தையுங்‌ கொண்டு சுவேதாசுவதர 
முனிவர்‌ பாசுபத தீக்ஷை யுடையாருக்கு உபதேசித்தாரென்றும்‌, இது முந்திய 
கற்பத்திற்‌ சொல்லப்பட்ட வேதாந்தத்தில்‌ மிகு ரகசியப்பாற்பட்ட தொன்றாம்‌ என்றும்‌, 
(பாசுபத தீக்ஷையுடைய பக்குவர்க்கன்றி மற்றையோர்க்கு) மறைக்கற்பாலதாய்‌, 
அடக்கமிலாப்‌ புத்திரர்க்கேனும்‌, சீடனுக்கேனும்‌ உபதேசிக்கற்பாலதொன்றாம்‌ என்று 
கூறிற்று. மேலே சொல்லிய சிதம்பர மான்மியப்‌ பொருளைத்‌ தழுவித்‌ திராவிட 
சிதம்பர மான்மியத்தினும்‌, 


“ஆண்டிரு சாபங்கொள்ளு மவரையுந்‌ துவரை யும்போய்க்‌ 
காண்டுமென்‌ றண்டணைந்தக்‌ கரியவன்‌ முடிமேற்பாத 
நீண்டவன்‌ புடனேவைத்து நீலகண்‌ டரையுநல்கி 
யீண்டுவந்‌ தகன்றானின்று மெய்துவ னின்றுநாளை.” 


விஷ்ணுவின்‌ அவதாரமாயுள்ள கிருஷ்ணரைத்‌ துவராபுரியிலே போய்க்‌ காண்பேம்‌ 
என்று போய்‌, மிகுந்த கருணையினாலே அந்தக்கிருஷ்ணருடைய சிரசின்‌ மேலே 
தமது திருவடி சூட்டி திருவடி தீக்ஷை செய்து, சிவலிங்கப்பெருமானை எழுந்தருளப்‌ 
பண்ணிக்கொடுத்து, ஈண்டுச்‌ சிதம்பரத்துக்கு வந்து, பின்னரும்‌ (எனது புதல்வனாகிய 
உபமன்னியு) துவாரகைக்குப்‌ போயினான்‌, இன்னும்‌ இன்று நாளைக்குள்ளே வந்து 
விடுவான்‌ என்று வியாக்கிரபாத முனிவர்‌ இரணிய வன்மச்‌ சக்கிரவர்த்திக்குக்‌ 
கூறியதாகச்‌ சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈண்டுக்‌ கூறிய திருவடி தீக்ஷை விஞ்ஞான 
தீக்ஷையாம்‌ என உணரரற்பாற்று, ஈண்டுக்‌ கூறிய அடியும்‌ முடியும்‌ முறையே அருட்‌ 
சத்தியையும்‌ ஆன்மாவையும்‌ குறித்தனவாம்‌ என்பது ஸ்ரீ மூலநாயனாரருளிய, 


| 32 


கைவல்யோபநிஷத்‌ 


காலுந்தலையு மறியார்க லதிகள்‌ 
காலந்தச்சந்தி யருளெம்பர்காரணம்‌ 
பாலொன்றுஞானமே பண்பார்தலையுயிர்‌ 
காலந்தஞானத்தைக்‌ காட்டவீடாகுமே. 


என்னும்‌ திருமந்திரத்தினல்‌ உணரப்படும்‌. ஆகவே, காளிகாகண்டத்திலே 
சொல்லப்பட்ட வைதிக பாசுபத தீகையும்‌, சிவாகமத்திலே சொல்லப்பட்ட மந்திர 
சம்ஸ்கார தீக்ஷையாகிய விஞ்ஞான தீகையயும்‌ ஒரு பொருட்பட்டு முடிவனவாய்‌, 
வைதிக பாசுபதோபநிஷதங்களும்‌, உபநிஷத சூத்திரங்களும்‌, வைதிக பாசுபத 
சிவாகமங்களும்‌ யாஷ்யங்களும்‌) உபப்பிரும்மணங்களும்‌ ஒரே பொருண்‌ 
முடிவினையுடையவனவாய்‌ நின்றவாறு பெரியோரறிவரரென்க. இந்த அத்தியாசிரம 
பாசுபத தீக்ஷை தேகம்‌ விழங்கால்‌ பரியந்தமேனும்‌, பன்னிரண்டுவருஷ 
காலமேனும்‌, ஆறுவருஷகாலமேனும்‌, மூன்று வருஷகாலமேனும்‌, பன்னிரண்டு 
மாசமேனும்‌, ஆறுமாசமேனும்‌, மூன்றுமாசமேனும்‌, ஒருமாசமேனும்‌, பன்னிரண்டு 
தினமேனும்‌, ஆறுதினமேனும்‌, மூன்றுதினமேனும்‌, ஒருதினமேனும்‌ விதிப்படி 
சங்கற்பித்து, விரசாகோமஞ செய்து, பஸ்மகோயியாயிருந்து அநுஷ்டிக்கப்படல்‌ 
வேண்டும்‌ என்ற கருத்தினால்‌, சிவபுராணம்‌, 


ண்ணா எனா எரே | 

எ எள எனா காராள | 

எண ளா ளன எனபன | 

ன எண ணாள | 
எணண ATA TERT Aad | 
TTT ண னா TUT | 
என எாளிஸணாளி எளி YA ॥ 
யாவச்சரீரபாதம்‌ வாத்வாதசாப்த மதாபிவா | 
ததர்தம்‌ வாததர்தம்‌ வாமாச த்வாதசகந்துவா | 
ததர்தம்‌ வாததர்த்தம்‌ வாமாசமேத மதாபிவா | 
திநத்வாத சகம்வாத திநஷட்கமதாபிவா | 
ததர்த்தம்‌ திநமேகம்‌ வாவ்ரதஞ்‌ சங்கல்ப்ப நாவதி | 
அக்நிமாதாய விதிவத்‌ விரஜாகோம காரணாத்‌ | 
பஸ்ம சாயீத்ருணசாய்‌ சீராசீந சுயோதவ ॥ 


என்றற்‌ றொடக்கத்தவாக விரித்துக்‌ கூறியிருக்கின்றது. அவற்றையெல்லாம்‌ ஈண்டு 
விரிக்கிற பெருகுமாதலில்‌, அவ்வநுஷ்டானத்தை ஆண்டுக்‌ காண்க. இவ்விரதம்‌ 
புராணங்களிலே சுருக்கியும்‌ விரித்தும்‌ பேசப்படிருக்கின்றது. கூர்ம புராண பூர்வ 
பாகத்து ஜம்பத்துமூன்றாம்‌ அத்தியாத்திலும்‌, வாயு சங்கிதை உத்தரபாகத்துப்‌ பத்தாம்‌ 
அத்தியாயத்திலும்‌ சொல்லப்பட்டவாறு, சிவாவிர்பாவராகிய சுவேதர்‌ முதலிய 


இத 


ரை 


கைவல்யோபநிஷத்‌ 


இருபத்தெட்டு ஆசாரியர்களும்‌, இவர்கள்‌ சீஷர்‌ நூற்றுப்பன்னிருவரும்‌ வைதிக 
பாசுபத தீக்ஷாநுஷ்டானமுடைய வைதிக பாசுபத யோகிகளேயாம்‌. இவருள்ளே 
தலைவராகிய சுவேதாசாரியரை வழிபட்டே வைதிக பாசுபதயோக சிவாத்துவிதியா 
கிய நீலகண்ட சிவாசாரியர்‌ வைதிக பாசுபத யோக சிவாத்துவித பாஷ்யத்தை 
வியாசரருளிய வேதாந்த சூத்திரத்துக்குப்‌ பொருளாக அருளினார்‌ என்ற கருத்தினா 
லன்றோ சைவ பாஷ்யகாரர்‌ தமது பாஷ்யத்து முதலினும்‌ இறுதியினும்‌, 


எள TUTTE எண Tae | 
னன எட கணா கான: | 
ச்‌ ஈன ஏனா எனா: | 
ஹ்‌ எள ரான னை: ॥ 
நம்‌:ச்வேதா பிதாநாய நாநாகம விதாயிநே | 
கைவல்ல கல்ப்பதரவே கல்யாண குரவேநம: | 


ச்வேதாசார்ய பதத்வந்த்வ சுச்ரூஷாத்‌ யோதாத்வந: | 
க்ருதமே தந்மயா பாஷ்யம்‌ கேவலம்‌ பக்திமாத்ரத: ॥ 


பல ஆகமங்களை அறிந்தவராயும்‌, கைவல்ய கற்பவிருக்ஷமாயும்‌, மங்கல்‌ 
குணங்களை யுடையவருமாகிய சுவேதாசாரியருக்கு நமஸ்காரம்‌, சுவேதாசாரியரு 
டைய பாதயுகளங்களுக்குத்‌ திருத்தொண்டு செய்தலால்‌ விளங்கிய அறிவு நெறியா 
னே இந்தப்‌ பாஷ்யம்‌ அன்பு மாத்திரையினாலே செய்யப்பட்டது எனப்‌ பொருள்படும்‌ 
சுலோகங்கள்‌ சொல்லியருளினார்‌. அப்படி எழுதப்பட்ட வேதாந்தகத்திர சைவபாஷ்ய 
த்து “அநாவிஷகாராதி கரணத்தில்‌ பாசுபதத்தைச்‌ சரீரம்‌ வீழுங்காலமேனும்‌, 
பன்னிரண்டு வருஷகாலமேனும்‌ அநுஷ்டித்தல்‌ வேண்டும்‌ என்பதை மேலே 
சொல்லிய சிவபுராண சுலோகாநுசாரமாகக்‌ கூறியிருக்கின்றார்‌. இவ்வாறு மேலே 
சொல்லிய சூதசங்கிதை, வாயுசங்கிதை, பிரமோத்தரகண்ட முதலிய உபப்பிரும்மண 
கருத்துகளுக்கு உடன்பாடாகவே ஸ்ரீ நீலகண்ட சிவாசாரியர்‌ பாசுபதவிரதத்தை 
எடுத்துக்‌ கூறியிருப்பாராக, இவைகளுக்கெல்லாம்‌ மாறுபட ஏகான்மவாதிகள்‌ 
“அத்தியாசிரமம்‌” என்றதற்குப்‌ “பரமகம்ச சந்நியாசம்‌” என்று வேதபரிபாஷை 
தெரியாது சங்கராசாரியர்‌ தமது பாஷ்யத்திலே விபரீதப்பொருள்‌ பண்ணிவிட்டார்‌. 
இவரைத்‌ தொடர்ந்தே இவர்‌ சீஷர்களும்‌ பிழைபட்டார்கள்‌. இவைகளைத்‌ தொடர்ந்து 
ஆங்கிலேய பாஷையில்‌ மொழி பெயர்க்கும்‌ மாக்ஸ்‌ முல்லர்‌ பண்டிதர்‌ (Max Muller) 
முதலிய எல்லோரும்‌ சுவேதாசுவதரோபநிஷத மொழிபெயர்ப்பிலே “அத்தியாசிரமம்‌” 
என்னும்‌ பதத்துக்குப்‌ “பரமகம்ச சந்நியாசி” எனப்‌ பொருள்பட (The best of ascetics) 
என்றெழுதி வழுஉப்பட்டார்கள்‌. 


(22) இந்திரியங்களை அடக்குதல்‌ - அருண்ஞானத்தோடூ எக்காலமும்‌ 
கூடியிராத அறிவில்லாதவனுக்கு இந்திரியங்களெல்லாம்‌ துஷ்டக்குதிரைகள்‌ போல 
வசப்படாதவனவாயும்‌, அருண்ஞானத்தோடு எக்காலமும்‌ கூடிய அறிஞனுக்கு 


| 34 


கைவல்யோபநிஷத்‌ 


அவ்விந்திரியங்கள்‌ கற்குதிரைகள்போல வசப்பட்டனவாயிருப்பனவாம்‌ என்ற 
கருத்தினால்‌, சிவபிரான்‌ ஸ்ரீராமருக்கு, 


ளா என ௭ எள | 
என்னா qe ரள கர்‌: | 
எரி ஏ எகா | 
என்னனா எனா எர ளா: ॥ 
யஸ்த்வவிஞாந வாந்பவத்ய யுக்தம நஸாஸதா | 
தஸ்யேந்திரியாண்ய வச்யாநி துஷ்டாச்வா இவசாரதே: | 


விஞ்ஞாநீயஸ்‌ துபவதியுக்தே நமநசாசநா | 
தஸ்யேந்திரியாணிவச்யாநி ஸதச்வா இவஸாரதே: ॥ 


என்று கூறியருளினார்‌. இதனால்‌ அருண்ஞான வாயிலாக இந்திரியங்களை அடக்கல்‌ 
வேண்டுமென்பது அறியப்பட்டது. துறவினியல்பாவது இந்திரியங்களை அடக்கலே 
யம்‌ என்ற கருத்தினால்‌, சைவ பாஷ்யகாரர்‌, 


எண எள | 

யதித்வம்‌ சிதேந்த்ரியத்வம்‌ | 
என்றருளிச்‌ செய்தார்‌. 

(23) குருவழிபாடு - எவ்வெச்‌ சமயத்தாருக்குந்‌ தனித்தனி குருவுளரேனும்‌, 
உலகிலுள்ள சமய நூல்களினெல்லாம்‌ தலைமையாகிய நமது வேதாகம சாஸ்திரங்‌ 
களால்‌ முடித்துக்‌ காட்டப்பட்டவர்‌ சிவபெருமானே யாமாதலினாலும்‌, அச்சிவ 
பெருமானுக்கு ஒப்பானவரும்‌ மேலானவரும்‌ இல்லை என்று கொண்டே 
சுவேதாசுவதரோப நிஷதம்‌. 

எ கானக எனர்‌ | 

~ > 
நதத்‌ ஸமச்சாப்யதிகச்ச த்ருச்யதே | 


என்று கூறதலாலும்‌, அந்தச்‌ சிவபிரானை அடைதலின்‌ மேலாகிய பேறு இல்லை 
என்ற கருத்தினால்‌, சிவபுராணம்‌ 


௭ எண TTA | 


மல்‌ லாபாந்நபரோவாபஸ்‌ தேஷாமஸ்தி | 


என்று கூறுதலாலும்‌, இந்தச்‌ சிவப்பேத்தை உபதேசிக்கும்‌ வைதிக சைவ ஞான 
யோக குருவினும்‌ மற்றோர்‌ குரு சிறந்தவராகக்‌ கொள்ளப்பட மாட்டாராதலின்‌, 


| 35 


கைவல்யோபநிஷத்‌ 


இந்தப்‌ பாச இருளை ஒட்டுகின்றமையினாலே “குரு” என்னும்‌ நாமம்‌ போந்த தென்பது 
பெரியோர்‌ கருத்தாமாதலினாலும்‌, சங்கரசங்கிதை சிவனடியாருக்குச்‌ சொல்லிய 
இருபத்து மூன்று லக்ஷணங்களுள்ளே, 


NATH UE காணா THAIN | 
ரசி ஐ 9 ॥ 


ப்ரதமம்‌ பஸ்ம ருத்ராக்ஷதாரணம்‌ சமுதீரிதம்‌ | 
த்விதீயம்‌ குரு சேவாச ॥ 


விபூதி ருத்திராக்ஷதாரணம்‌ முதலாவது லக்ஷணம்‌ என்றும்‌, குருவை வழிபடுதல்‌ 
இரண்டாவது லக்ஷணம்‌ என்றும்‌ கூறுதலாலும்‌, 


ள்ளி எள்‌ ௭௪: எண ணா | } 
காணா எண்ணா: காக | 


பாபிநாஞ்ச யதாசங்காத்‌ தத்பா பாதபதிதோபவேத்‌ | 
தத்வதாசார்ய ஸங்கேந தத்தாமபலபாக்பவேத்‌ | 
யதேக வந்நிசம்பர்க்காந்மலந்த்யஜதி காஞ்சநம்‌ | 
ததை வகுரு சம்பர்க்காத்‌ பாபம்‌ த்யஜதிமாநவ: | 
யதாவந்நிசமீபஸ்தோ க்ருககும்போவிலீயதே | 
ததாபாபம்‌ விலீயேதாசார்யஸ்ய சமீபத: | 
யதாபரச்வலிதோ வந்நி: சுஷ்ககாஷ்டஞ்ச நிர்தகேத்‌ | 
ததாபாபம்‌ விலீயேதாசார்யஸ்ய சமீபத: | 
யதாபரச்வலிதோ வந்நி: சுஷ்ககாஷ்டஞ்ச நிர்தகேத்‌ | 
ததாயம்பி சந்துஷ்டோ குரு: பாபம்‌ க்ஷணாத்தகேத்‌ | 
மநசாகர்மணா தக்யந்தேக்யாயு: க்ரோதம்‌ நகாரயேத்‌ | 
தஸ்ய க்ரோதேந தக்யந்தேக்யாயு: ஸ்ரீஞாநசத்கிரியா: ॥ 
36 


கைவல்யோபநிஷத்‌ 


பாபிகளுடைய தொடக்கினால்‌ ஒருவன்‌ எவ்வாறு பதிதனாகின்றனோ, அவ்வாறே 
ஆசாரியர்‌ கூட்டத்தினாலே புண்ணிய பலன்களை யுடையனாகின்றான்‌ என்றும்‌, தீயின்‌ 
கூட்டத்தினால்‌ சுவர்ணம்‌ களிம்பை நீக்கிக்‌ கொள்வது போல, குரு சம்பர்க்கத்தினாலே 
மனிதர்‌ பாபத்தை ஒளிக்கின்றார்‌ என்றும்‌, தீயின்‌ சமீபத்துள்ள நெய்க்குடம்‌ எவ்வாறு 
லயமடைகின்றதோ அவ்வாறே ஆசாரியருடைய சமீபத்திருக்கின்றவனுக்குப்‌ பாபம்‌ 
லயம்‌ அடைகின்றது என்றும்‌, எரியும்‌ அக்கினியானது காய்ந்த விறகை எவ்வாறு 
தகிக்கின்றதோ, அவ்வாறே சந்தோஷமுடைய இந்தக்‌ குருவும்‌ பாபத்தை 
க்ஷணப்போதிலே தகிக்கின்றார்‌ என்றும்‌, மனம்‌ வாக்குக்‌ காயங்களினாதே குருவுக்குக்‌ 
குரோதஞ்‌ செய்த லடாது, அவருடைய கோபத்திலே ஆயுளும்‌ செல்வமும்‌ 
ஞானமும்‌ நற்கிரியைகளும்‌ சுடப்படுகின்றன என்றும்‌ கூறுதலால்‌, ஆயுள்‌, செல்வம்‌, 
ஞானம்‌, சற்கிரியை முதலிய வெல்லாம்‌ மேன்மேலும்‌ விருத்தியாமாறும்‌, 
பாசமாகிய இருள்‌ தேயுமாறும்‌, நமக்கு நன்னெறி காட்டி உய்வித்த குருச்செய்த 
நன்றியை எக்காலமும்‌ மறவாது மனம்‌ வாக்குக்கள்‌ ஒரு நெறிப்படக்காயத்தினால்‌ 
அக்‌ குருவை வணங்குதல்‌ இன்றியமையாது வேண்டப்படுமென்பது போதரவே 
ஆசுவலாயனர்க்குக்‌ குருவழிபாடு உபதேசித்தார்‌. 


(24) இதய புண்டரீகத்தைத்‌ துகளற்றதாக்குதல்‌ - இதய கமலம்‌ 
காமக்குரோதாதி நீங்கி சுத்தமாயிருத்தல்‌ வேண்டுமென்ற உளக்கருத்தினாலன்றோ 
இக்‌ கைவல்லியோபநிஷதப்‌ பொருளுக்கிசைந்தே, “அகத்தே அமர்ந்த பக்தியுடை 
யராய்‌, காமாதிபதை ஆறையும்‌ அறுத்து ஜம்புலன்க்களுமடக்கிச்‌ சிவஞானத்தையே 
தாரகமாகக்கொண்டு அன்பர்‌ உள்ளக்கமலத்தைப்‌ பிரியாதுள்ளார்‌ சிவபிரான்‌” எனப்‌ 
பொருள்படும்‌ “அகனமர்ந்த வன்பினரா யறுபகைசெற்‌ றைம்புலனு மடக்கி ஞானப்‌, 
புகலுடையார்‌ தம்முள்ளப்‌ புண்டரிகத்‌ துள்ளிருக்கும்‌ புராணர்‌” என்றருளிச்செய்தார்‌. 
ஈண்டு “விரசம்‌” என்றது “துகளற்றது” (குற்றமற்றது) எனப்‌ பொருள்படும்‌. படவே 
சிவபிரானிடத்து அன்புடையராய்‌ ஒழுகுபவருடைய உள்ளக்கமலம்‌ மேலே 
கூறியவாறு காமாதி தோஷங்களை ஒழித்து நிற்குமாம்‌ என்ற கருத்தினாலன்றோ 
அவ்வாறு கூறப்பட்டது. இடையறாத ஞானயோகங்களின்‌ முன்னர்க்‌ காம முதலிய 
குற்றங்கள்‌ காட்டுத்‌ தீ முன்னர்ப்‌ பஞ்சுத்துய்‌ போலுமாம்‌ என்னுங்‌ கருத்தினால்‌, 
உத்தரவேதம்‌, 


காமம்‌ வெகுளி மயக்க மிவைமுன்ற 
னாமங்‌ கெடக்கெடூ நோய்‌. 


என்று கூறியதுமாமென்க. 


(25) தகரவித்தை - (முக்கியமாய்‌) சர்வ வேதாந்தங்களின்‌ கருத்து தகராதி 
உபாசனம்‌ ஒன்றேயாம்‌ என்று கொண்டு சைவபாஷ்யகாரர்‌, 


எச என னை எக்கு | 


சர்வ வேதாந்த ப்ரத்யயம்‌ தகராத்யுபாககமேவஏவ | 


கைவல்யோபநிஷத்‌ 


என்று கூறினார்‌. அவ்வாறே சாந்தோக்கியோப நிஷதத்திலே பாபத்தினின்று நீங்கின 
மை (அபகதபாப்மா) என்றற்றொடக்கத்த எண்குணங்களும்‌ வாசிசாகை எனப்படும்‌ 
பிருகதாரண்ணியம்‌, கடவல்லி, சுவேதாசுவதரம்‌ என்னும்‌ உபநிஷதங்களிலே 
வசித்துவ முதலிய குணங்களும்‌, கைவல்லியோபநிஷதத்திலே “சிதானந்த ரூபம்‌” 
முதலிய குணங்களும்‌ ஒருநெறிப்படத்‌ “தகரவித்தியாப்பிரம” த்துக்குக்‌ குணங்களாகச்‌ 
சொல்லப்பட்டன. படவே, கைவல்லியோபநிஷதமானது சாந்தோக்கிய முதலிய 
உபநிஷதங்களில்‌ உபாசனாமூர்த்தியாக அக்குணங்களோடூ விசேஷிக்கப்பட்டவர்‌, 
விஷ்ணுவோ, ருத்திரரோ, சத்தியோ, அக்கினியோ, சூரியனோ, வாயுவோ, மற்றியா 
ரோ என நிகழுமைய மறுக்குமாறு, கைவல்லியோபநிஷதம்‌ அத்தகரவித்தியாத்‌ 
துரிய சதாசிவப்பிரமத்தை உமாசகாயர்‌ என்றும்‌, முக்கண்ணர்‌ என்றும்‌, நீலகண்டர்‌ 
என்றும்‌ விசேடித்தல்‌ வாயிலாக அடையாளங்கூறி,  (அதர்வசிகையிலே 
சொல்லப்பட்டவாறு) “பரமேசுவரர்‌: என்று நாமமுங்‌ கூறி, (தமசுக்கு) பிரகிருதி 
மண்டலத்துக்கு மேலுள்ள மகாசிவலோகத்தினராம்‌ ஆதித்தியவாணர்‌ என்னுங்‌ 
கருத்தினால்‌, சுவேதாசுவதரோபநிஷதம்‌ 


சான்‌: ணா | 


ஆதித்யவர்ணந்தமச: பரஸ்தாத்‌ | 
என்று கூறியதற்கிசைய 


பயம ப பங ப்ட்‌ தட்ப மர்‌ 
சமஸ்தசாக்ஷிந்‌ தமச: பரஸ்தாத்‌ | 


சமஸ்த சாக்ஷியாய்‌ (தமசுக்கு)ப்‌ பிரதிமண்டலத்துக்கு மேலுள்ளார்‌ எனச்‌ சிவலோகத்‌ 
தானமும்‌ கூறிற்று. மகாநாராயணோபநிஷதம்‌ எனப்படுகின்ற தைத்திரீயோபநிஷத 
மும்‌ துரியமூர்த்தியாகிய சதாசிவ நாயனார்க்குச்‌ சத்தியோசாத முதல்‌ ஈசானம்‌ 
இறுதியாகிய பஞ்சப்பிரம மந்திரங்களைக்‌ கூறி, “இரணிய பதயே, அம்பிகாபதயே, 
பசுபதயே,” எனப்பலவாறாகத்‌ தகரவித்தியாசப்பிரம சிவனாரை விதந்து கூறியதுமா 
மென்க. கைவல்லியோபநிஷதத்திலும்‌, மகாநாராயணோப நிஷதத்திலும்‌ உமாபதி, 
கிருஷ்ணபிங்களர்‌ என்றற்றொடக்கத்தனவாகச்‌ சகுணத்தின்‌ பாற்படச்‌ சொல்லப்பட்டி 
ருக்கின்றாரன்றி, பிருகதாரணிய முதலியவற்றிலே தகர வித்தியாப்‌ பிரமத்துக்கு 
அடையாளம்‌ சொல்லப்பட்டமைக்குப்‌ பிரமாணமுளதோ வெனில்‌, சைவ பாஷ்ய 
காரர்‌ 


STATO ATEATTA TTT TARR | 
அண்னா ன்ன ரண ஒனர | 
என னம்‌ கரக்க என்‌ | 
என்னா எனி என எனா | 


கைவல்யோபநிஷத்‌ 


அதவாபர மாத்மாநம்‌ பரமாநந்த விக்ரகம்‌ | 
குருபதேசாத்‌ விஞ்ஜேயம்‌ புருஷம்‌ க்ருஷ்ணபிங்கலம்‌ | 
ப்ரம்ம ப்ரம்மபுரே கார்க்கிதகராப்ஜ மத்யமே | 
அப்யாசாத்‌ சம்ப்ரபச்யந்தி சந்தஸ்த்‌ வஞ்சததாகுரு ॥ 


அவர்‌ யாஞ்ஞ வல்க்கியர்‌) கார்க்கியை நோக்கி கார்க்கியே பிண்டமாகிய சரீரத்திலே 
பிரமபுரத்திலே தகர கமலாகாசத்திலே குரு உபதேசங்கொண்டு புருஷரும்‌ 
கிருஷ்ணபிங்களரும்‌ பரமாதமாவும்‌ பரமானந்த விக்கிரகருமாகிய பிரமத்தை 
யோகப்பியாசத்தினாலே சத்துக்கள்‌ காண்கின்றார்கள்‌ அப்படியே நீயுஞ்‌ செய்‌ என்று 
பொருள்படும்‌ உபப்பிரும்மணவாக்கியங்களை உதகரித்தருளினமையினால்‌ அறியப்‌ 
படும்‌. வில்லவரம்பல்‌ குப்புச்சாமி ஐயர்‌ தமது கீதார்த்த தீபிகையில்‌ “உமாசகாயரும்‌,” 
“பரமேசுவரரும்‌,” “பிரபுவும்‌” “திரிலோசனரும்‌,” “நீலகண்டரும்‌” என்றற்‌ றொடக்கத்‌ 
தனவாகவரும்‌ சுருதி வாக்கியங்கள்‌ நிர்க்குணப்‌ பிரமோபாசனைக்கு அருகரல்லா 
தவர்கள்‌ கடைத்தேறும்‌ பொருட்டுச்‌ சகுணோபாசனைக்கு யோக்கியமான ஈச்வராதி 
ரூபங்களைச்‌ சொல்கின்றன என்று கூறினார்‌. இவர்‌ கருத்தின்படிக்குச்‌ சகுணோபாசனை 
நிர்க்குணோபாசனை என்னும்‌ இரண்டே சமஸ்த சாஸ்திரங்களாலும்‌ அறியப்படுவன 
என்று கொண்டே இந்தப்பிரகாரம்‌ வரைந்தார்‌. இவர்‌ ஏகான்மவாத சுருதிகளின்படி 
மாயரப்பிரதிலிம்ப பிரம விஷ்ணு ருத்திரரே சகுணமூர்த்தியுட்பட்டாரன்றி, 
“சதாசிவநாயனார்‌ இந்தக்‌ குணமூர்த்தியுட்பட்டவரல்லரென்க. இது பற்றியே ஸ்ரீ 
அப்பய தீக்ஷிதர்‌ பிரமம்‌ நிருசிம்மோத்தரதாபநி முதலிய உபநிஷதங்கொண்டும்‌, 
புராணங்கொண்டும்‌ துரியமூர்த்தியே சகுணவிஷயிணியாம்‌ பராசத்தியினின்று 
வேறுறாத சிவபிரான்‌ என நிரூபணஞ்‌ செய்திருக்கின்றார்‌ என்று முன்னரே சொல்லியி 
ருக்கின்றோம்‌. சூதசங்கிதை 


3 நக்கான்‌ ரள எக | 
TTT எனிள qe Tre | 
எண எண Te wor: | 
waa TE எண்ணான TATA எளி எ: 

1| 6 1. eT: | 
எற ண: கார்னர்‌ | 

௮ 

ஏன்‌ ரன்‌ னி எளி ளை: | 
WUTC எண்‌ எனன எனி: | 
ண்ணா கன எரர்‌ என ॥ 
உமார்த்த விக்ரகாசுக்லா த்ரிநேத்ரா சந்த்ரசேகரா | 
நீலக்ரீவாபராநந்த ப்ரமோதா தாண்ட ப்ரியா | 
ப்ரம்மவிஷ்ணு மகாதேவை ருபாஸ்ய குணமூர்த்திபி: | 
சர்வமூர்த்திவிகீநஸ்ய சர்வதத்வாதிபஸ்யசததாப்யேஷாசாச்‌ வதீச்ருதி: | 
தப்தாயபிண்டவத்விப்ர: ருத்ரமூர்த்தபரஸ்யது | 


கைவல்யோபநிஷத்‌ 


மூர்த்யா துல்ய்ரந்யமூர்த்தி ப்யோலக்ஷணைர்முநிசத்தமா: | 
பரதத்வஸ்ய நாமாநி ப்ரத்யாசத்யா முநீச்வரா: | 
த்ரிமூர்த்திநாந்து ௬ுத்ரஸ்ய சாபிதாநாநி சுவ்ர்தா: ॥ 


அர்த்தநாரீசுவரரும்‌, திரிநேத்திரமுடையரும்‌, சந்திரசேகரரும்‌, நீலக்கிரீவரும்‌, 
பரானந்த தாண்டவப்பிரியரும்‌, பிரம விஷ்ணு ருத்திரர்களாகிய குணமூர்த்திகளி 
னாலே உபாசிக்கப்படுபவரும்‌, சர்வ வடிவங்களை ஒழித்து நின்றவராயினும்‌, இந்த 
மூர்த்தம்‌ அவருக்குத்‌ துரிய பெரிய வடிவமாம்‌ எனச்‌ சுருதி சொல்லிற்று என்றும்‌, 
ஒழுகக்‌ காய்ச்சிய அயபிண்டம்‌ போல ருத்திரமூர்த்தியானவர்‌ துரியமூர்த்திக்கு 
ஒப்புடைவரென்றும்‌, மற்ற விஷ்ணுவாதி மூர்த்திகளுக்கு ஒப்புடையரல்லர்‌ என்றும்‌, 
துரியமூர்த்திக்கு உள்ள பெயர்‌ ருத்திரமூர்த்திக்கு உள்ளதாம்‌ என்றும்‌ சொல்லுதலால்‌ 
துரிய மூர்த்தியாயுள்ள சகுண உமாசகாய சதாசிவ மூர்த்தியையும்‌, அவரினின்று 
தோன்றி அவருக்குக்‌ கீழ்ப்பட்ட குணமூர்த்தியாகிய ருத்திரமூர்த்தியையும்‌ ஒன்று 
படுத்தி ஒரே குணமூர்த்தியுட்படுத்திக்‌ குழப்புதல்‌ அறிவிலாப்பாலர்‌ செய்கையே 
யாமென்க. சிகரிணிமாலையுடையார்‌. 


ண எக னி க எ: | 
சக எண்ணான காறை | 
ணார ண எண ளா | 
எள்னி RTH ண்ண UT | 

30 எ எகா ரா | 

ண எனை; என்ற்‌ TAT | 

எ ஊஊ: எனை என்‌; Il 
பிந்துரூபம்‌ மகாதேவம்‌ வ்யோமாகாரம்‌ சதாசிவ: | 
சுத்தஸ்படிக சங்காசம்‌ பாலேந்து க்ருதசேகரம்‌ | 
பஞ்சவக்த்ரதரம்‌ செளம்யம்‌ தசபாகுந்‌ த்ரிலோசநம்‌ | 
சர்வாயுதத்யோத கரம்‌ சர்வபூஷண பூஷிதம்‌ | 
உமார்த்ததேகம்‌ வாதம்‌ சர்வகாரண காரணம்‌ | 
சிந்தயந்‌ சித்தவிந்யஸ்த: முகூர்த்தமபி தாரயேத்‌ | 
சஏவமுக்த இத்யுக்த: தாந்திரிகேச்‌ வபிசிக்ஷிதை: ॥ 


விந்துரூபரும்‌, மகாதேவரும்‌, ஆகாயவடிவினரும்‌, சதாசிவரும்‌, சுத்த ஸ்படிக 
சங்காசரும்‌, இளப்பிறையணிந்த சடாமகுடமுடையரும்‌, ஜமுகமுடையரும்‌, 
செளமியரும்‌, பத்துக்கையுடையரும்‌, முக்கண்ணுடையரும்‌ சர்வாயுதங்கள்‌ 
விளங்கும்‌ திருக்கரம்‌ உடையரும்‌, சர்வாலங்கார பூஷணரும்‌, 
உமையொருபாகத்தினரும்‌, வரதரும்‌, சர்வகாரணகாரணரும்‌, மனசுவைத்து ஒரு 
முக்ஷுர்த்தபோதாயினும்‌ தியானிக்கடவன்‌ என்று யோகயாஞ்ஞவல்க்கியங்கொண்டு 
உதகரித்தவாற்றால்‌ உணரப்படும்‌. இது வன்றிக்‌ கூர்ம்புராணத்தினால்‌ சகுணம்‌, 


40 
ட 34 


கைவல்யோபநிஷத்‌ 


நிர்க்குணம்‌, அத்தியாசிரம பிராம்மி என வகுக்குப்பட்ட பாவனை மூன்றனுள்ளே, 
இறுதிக்கணின்ற அத்தியாசிரமப்‌ பிராம்மபாவனை வாயிலாக எய்துவதாமெனக்‌ 
கூறப்படுதலாலும்‌, இதற்கிசைந்தே தீக்ஷிதயோகியார்‌ தமது இரத்நத்திரய பரீக்ஷை 
வாயிலாக ஸ்ரீமத்‌ கூர்மேண: என்றற்றொடக்கத்த சுலோகங்களால்‌ விளக்குதலாலும்‌, 
மாயாவாதிகளாகிய ஏகான்மவாதிகள்‌ துரியப்பிரமம்‌ நிர்க்குணப்‌ பிரமமாய்‌ 
(ஆன்மாவாகிய அறிவு ரூபமாய்‌) முடிதலாலும்‌, இந்த அறிவு ரூபம்‌ வைதிக 
பாசுபதர்களுக்கு பரப்பிரமமாகாத சீவப்பிரம நிலையார்‌ முடிதலாலும்‌, இந்த நிர்க்‌ 
குணப்‌ பிரமநிலை கீழ்ப்படிக்கணுள்ள சகுணோபாசனைக்கும்‌, மேற்படிக்கணுள்ள 
வைதிக பாசுபத யோகத்துக்கும்‌ இடைப்பட்டு நின்றதாதலினாலும்‌, வைதிகபாசுபத 
யோகத்தைக்கடந்த ஞானபாதத்தினால்‌ அடையப்படும்‌ பிரமத்தை அடைதற்கு 
ஆதாரமாக மாயாவாதிகளுக்கு வேறு சாஸ்திரப்‌ பிரமாணம்‌ ஒன்றும்‌ இல்லா 
மையாலும்‌, அவர்‌ எல்லோரையுங்கடந்து மேனிலை பெற்றோமென்று நினைப்பதும்‌, 
எழுதுவதுஞ்‌ செய்தல்‌ கனவு காண்டலேயாம்‌. 


(26) பிரமயோனி, பூதயோனி - அந்தப்‌ பிரம விஷ்ணு ருத்திரேந்திரர்களாகிய 
இவரெல்லாம்‌ உற்பத்தியாகின்றனர்‌. எல்லா இந்திரியங்களும்‌ பூதங்களுடனே 
உற்பத்தியாகின்றன. காரணமும்‌ காரணங்களைப்படைத்தோரும்‌ கருதினோரு 
மாகியவர்‌ உற்பவித்தலின்று என்ற கருத்தினால்‌ 


கணா வான கார ஏ: ॥ 

ப்ரம்ம விஷ்ணு ருத்ரேந்த்ராஸ்தே சர்வே சம்ப்ரசூயந்தே 
சர்வாணிசேந்த்ரியாணிச சகபூதைர்‌ நகாரணம்‌ 
காரணாநாம்‌ த்யாதா காரணந்‌ துத்யேய: ॥ 


என்று உபநிஷத்‌ சிரசுகளுக்கெல்லாம்‌ சிகையாகிய அதர்வசிகைப்‌ பொருளைக்‌ 
கைவல்லியோபநிஷதம்‌ அடக்கி “பிரமயோகி” பிரமாதியர்க்குக்‌ காரணம்‌ என்றும்‌, 
“ஈபூதயோநி' பூதமுதலிய இந்திரியங்களுக்கு காரணர்‌) என்றுங்‌ கூறி, அந்த 
அதர்வசிகை ஆகாசமத்தியிலே தியானிக்கப்படுபவராகக்‌ கூறிய சர்வேசுவரரைக்‌ 
கைவல்லியோபநிஷதம்‌ “பரமேசுவரர்‌” என்று கூறிற்று. 


(27) ஆதிமத்தியாந்தங்‌ கடத்த ஏகர்‌ - (ஆதிக்கண்ணே பிரமாவாய்‌ நின்று 
படைத்தலும்‌, மத்தியிலே விஷ்ணுவாய்‌ நின்று காத்தலும்‌, (அந்தத்திலே) 
ருத்திரராய்‌ நின்று அழித்தலுஞ்‌ செய்து, தாம்‌ இம்மூவரையும்‌ கடந்த துரிய 
உமசாசகாய சதாசிவராம்‌ என்றும்‌, அதர்வசிரசு 


Th ENT Tee: | 


ஏகோ ருத்ரோநத்‌ விதீய: | 


கைவல்யோபநிஷத்‌ 


ஒருவரே ருத்திரர்‌ இரண்டாவதாக ஒருவரில்லர்‌ என்றும்‌ மகாநாராயணோபநிஷதம்‌ 


ரள a: | 


தேவாநாம்‌ பதிரேக: | 
தேவர்களுக்குப்‌ பதியாயுள்ள ஏகர்‌ என்றும்‌, கடவல்லியுபநிஷதம்‌ 


ணாள என்றான எண | 
ஏகஸ்ததா சர்வ பூதாந்த ராத்மா | 


சமஸ்த சேதனாசேதனப்‌ பிரபஞ்சங்களுக்கும்‌ அந்தரியாமியாம்‌ ஏகர்‌ என்றும்‌, 
சாந்தோக்கியோபநிஷதம்‌ 


ண எரி | 


ஏகமே வாத்விதீயம்‌ | 


இரண்டாவதற்ற ஏகம்‌ என்று கூறிய வெல்லாம்‌ கைவல்லியோபநிஷதத்தினாற்‌ 
கூறப்பட்ட ஏகரேயாம்‌. 


(28) விசோகம்‌ - சாந்தோக்கி யோப நிஷதம்‌ தகரோபாசனாப்‌ பிரமத்துக்குக்‌ 
குணனாகக்‌ கூறிய “விசோகம்‌” என்னும்‌ பதத்தை இக்கைவல்லியோப நிஷதம்‌ 
எடுத்துக்‌ கூறிற்று. ஈண்டு “விசோகம்‌” என்றது “சுவதந்திரம்‌” என்னும்‌ குணத்தின்‌ 
பாலதாகப்‌ பொருள்‌ படுத்தினார்‌ சைவ பாஷ்யகாரர்‌. 


(29) “அசிந்தியம்‌” என்றற்றொடக்கத்தன - சிவ பெருமானைக்‌ குறித்து 
மாண்டூக்யோப நிஷதமும்‌ முண்டகோப நிஷதமும்‌ பிரயோகித்த அசிந்தியம்‌ 
(நினைத்தற்கரியர்‌ என்றும்‌ பதமணியையும்‌, மைத்திராயனோபநிஷதம்‌ உரைத்த 
“அவ்வியக்தம்‌” (வெளிப்படாதவர்‌) என்னும்‌ பதமணியையும்‌, மகா நாராயணோப 
நிடதம்‌ கூறிய “அனந்தரூபம்‌” (அனந்த ரூபர்‌ என்னும்‌ பதமணியையும்‌, மகா 
நாராயணமும்‌ சுவேதாசுவதரமும்‌ மாண்டூக்கியம்‌ முண்டக முதலிய உபநிஷதங்கள்‌ 
உரைத்த “சிவம்‌” என்னும்‌ பதமணியையும்‌ காபாலோப நிஷதம்‌ பிரயோகித்த 
“அமிர்தம்‌” என்னும்‌ பதமணியையும்‌, சுவேதா சுவதரோப நிஷதமும்‌, மகாநாராய 
ணோப நிஷதமும்‌, முண்டகோப நிஷமுங்‌ கூறிய “பிரமயோனி” என்னும்‌ 
பதமணியையும்‌, கடவல்லியும்‌ முண்டகமும்‌ கூறிய “விபு” (விபாபகராய்‌) என்னும்‌ 
பதமணியையும்‌ கடவல்லியும்‌ சுவேதாசுவதரோப நிஷதமுங்‌ கூறிய “அரூபம்‌” 
(நிஷ்களர்‌) என்னும்‌ பதமணியையும்‌, கோவை செய்து “சதருத்திரீயம்‌” எனப்படும்‌ 
கைவல்லியோப நிஷதமாம்‌ மங்கை தன்னுடல்‌ முழுமையும்‌ அலங்கரித்தாளென்க. 
சிவபெருமான்‌ சதா சிவ வடிவம்‌ பூண்டு நிஷ்களராயிமை தியான பூசையின்‌ 
பொருட்டேயாம்‌ எனவும்‌ ஈசான முதலிய பஞ்சப்‌ பிரமங்களே சதா சிவா வஸ்தை 
யாமெனவுங்‌ கொண்ட கருத்தினால்‌ வாதுளாகமம்‌, 

| 


Ip 


கைவல்யோபநிஷத்‌ 


என ATS எண்ணார்‌ | 

TTT எண்ணை TRON UAT | 

ட 1 TON கா எரிக்கா: எனா | 

ரா: எள ETA ॥ 

யோகிநாஞ்ச யதீநாஞ்சத்யாநி நாம்மந்த்ரிணாந்ததா | 

த்யாநபூஜா நிமித்தாய நிஷ்களம்‌ சகளம்‌ பவேத்‌ | 

ஈசாந புருஷர கோர வாப ஜாதாதிகா: கர்மாத்‌ | 

ஏதா: சதாசிவாவஸ்தா இதி ॥ 
என்று கூறிற்று. 

(30) தியானம்‌ - அதர்வ சிகையிலே “அந்தத்தியானம்‌ யாது” “தியானிப்போன்‌ 
யாவன்‌” “தியானிக்கற்‌ பாலர்‌ (தியேயம்‌) யாவர்‌” என்னும்‌ வினாக்களுக்கு 
உத்தரமாயுள்ள பொருளே விரித்துரைக்கப்பட்டது. நிர்ந்குணோபாசனையிலே பேசி 
முடிக்கப்படுவது ஆன்மா ஒன்றேயாய்‌, ஆங்குத்‌ தியாதா, தியானம்‌, தியேயம்‌ 
என்னும்‌ பகுப்பு இல்லாமையாலும்‌, கூர்ம புராணம்‌ கூறியவாறு நிர்க்குணோபாசனை 
வாயிலாக அடையப்படும்‌ (அத்தியாசிரமம்‌) பாசுபத யோகத்திலே பேசப்படுவது 
ஆன்மா ஒன்றேயாகாது, தியாதா, தியானம்‌, தியேயம்‌, தியானப்பிரயோசனம்‌ 
என்பனவா மாதலின்‌, அவற்றை யோகியானவன்‌ அறிந்து யோகஞ்‌ செய்யக்‌ கடவன்‌ 
என்ற கருத்தினால்‌, சிவபுராணம்‌ 


னா எவை எனக எள | 

ஏ எர எனா எண னி எக ॥ 
த்யாதா த்யாநம்‌ ததாத்யேயம்‌ யச்சத்யாக ப்ரயோஜநம்‌ | 
ஏதச்‌ சதுஷ்டயம்‌ ஞாத்வா யோகம்‌ யுஞ்சீத யோகவித்‌ ॥ 


என்று கூறிற்று. “துறவியானவன்‌ பூதகாரணராகிய சிவனைத்‌ தியானித்து அவரை 
அடைகின்றான்‌” என்ற கருத்தினால்‌, கைவல்லியோப நிஷதம்‌ 


னா னர TATA | 
த்யாத்வாமுநிர்‌ கச்சதி பூதயோநிம்‌ | 


என்று கூறியதும்‌, ஞானாகாசமத்தியிலே சர்வைசுவரிய சம்பன்னரும்‌ சர்வேசுவர 
ரும்‌, சம்புவுமாகிய தாரணரே தியானிக்கற்பாலர்‌ என்ற கருத்தினால்‌, 


காணா: எம்‌ எ: க: எரா ௭௦ | 


காரணந்துத்யேய: சர்வைச்வர்ய சம்பந்ந: கர்வேச்வர: சம்புராகாச மத்யே | 


கைவல்யோபநிஷத்‌ 


என்று கூறியதும்‌, சுவேதாசுவதரோப நிஷதம்‌ சிவதியானாப்‌ பியாசத்தினாலே என்ற 
கருத்தினால்‌, 


ணன | 


த்யாநநிர்மதநாப்யாசாத்‌ | 


என்று முடித்துக்‌ கூறியதும்‌ ஒரு நெறிப்பட ஒரு பொருளையே கொண்டு 
முடிவனவாம்‌ என்னும்‌ உண்மையை “ஆசீநாதிகரணத்திலே” சைவபாஷ்யகாரர்‌ 
விளக்கியிருப்பாராக. சங்கராசாரியர்‌ இந்தத்‌ துரிய உமாசகாய பரமேசுவரத்‌ தியானம்‌ 
தமது நிர்க்குணோபாசன ஆன்மநிலைக்கு விரோதமாய்‌ முடியும்‌ என்று கொண்டமை 
யானும்‌. தமக்குச்‌ சார்பாய வேறு சுருதிகள்‌ இந்த அதிகரணத்துக்குப்‌ பொருத்த 
மில்லாதிருக்கும்‌ என்பதை நன்கு கண்டமையானும்‌ இந்தக்‌ கைவல்ய்ப்‌ பொருளை 
எடுத்தாளாது விட்டுவிட்டார்‌. இவ்வாறே இராமாநுசாசாரியரும்‌ உமாசகாயத்துவ 
முதலியன தமது நாராயணருக்கு இல்லாமையாலும்‌, கைவல்லியோபநிஷதத்திலே 
“ஆசனநியமசுருதி” கூறும்‌ உபநிடதபாகம்‌ தமது நாராயணோபநிடத பாகங்களிலே 
இல்லாமையாலும்‌, கைவல்லியப்‌ பொருளை எடுத்தாளாது விட்டுவிட்டார்‌. நீலகண்ட 
சிவாசாரியரோ “ஆசிநவிதி” கூறும்‌ கைவல்லியோபநிடதப்பொருண்‌ முழுதையும்‌ 
அந்த ஆசீநாதிகரணத்திலே கைவல்லியப்பொருளை இழந்தாரல்லாராகி, நமக்கெல்‌ 
லாம்‌ அவ்வுண்மைப்‌ பொருளை உபதேசித்து, நம்மையெல்லாம்‌ அவ்வுண்மைப்‌ 
பொருளை உபதேசித்து, நம்மையெல்லாம்‌ அச்சிவ கைவல்லிய பதத்துக்கு உரியராக்‌ 
கினார்‌. இதனால்‌ சங்கராசாரியரோ, இராமாநுசாசரியரோ, நீலகண்ட சிவாசாரியரோ 
வேதவியாசர்‌ சூத்திரக்கருத்துக்கிசைய எடுத்து உண்மைச்‌ சுருதிப்பொருளை 
விளக்கினார்‌ என்பதை அன்பர்கள்‌ ஆராயக்கடவர்கள்‌. 


VI. 


(இருதய புண்டரீகத்தின்‌ வழிபடப்‌ பட்டவர்‌ துரிய காரணராகிய உமாசமேத 
சிவபிரனேயாக, பிரம விஷ்ணு ருத்திரர்‌ முதலாயினோரைக்‌ காரிய (விபு மூர்த்திக 
ளாக அறியவேண்டு மென்பது) 


சப்ரம்மாஸசிவ: சேந்த்ர: சோக்ஷர: பரம: ஸ்வராட்‌ | 
ஸுஏவவிஷ்ணு: சப்ராண: ஸகாலோக்நி: சசந்த்ரமா: | 
ஸஏவசர்வம்‌ யத்பூதம்‌ யச்சபவ்யம்‌ ஸநாதநம்‌ | 
ஞாத்வாதம்ம்ருத்யுமத்யேதிநாந்ய: பந்தாவிமுக்தயே ॥ 


(இதன்‌ பொருள்‌) (16. 17) அவர்‌ பிரமா, அவர்‌ உருத்திரர்‌ (சிவன்‌) அவர்‌ 
இந்திரன்‌, அவர்‌ அழிவற்றவர்‌, அவர்‌ பரமர்‌, அவர்‌ சுவராட்டு, அவரே விஷ்ணு, அவர்‌ 
பிராணன்‌, அவர்‌ காலர்‌, அவர்‌ அக்கினி, அவர்‌ சந்திரன்‌, 


கைவல்யோபநிஷத்‌ 


((18. 19) அவரே இருந்தும்‌ இருப்பதுமாகிய எல்லாமானவர்‌ என்றும்‌ உள்ளவர்‌, 
அவரை இவ்வாறு அறிந்து (அதனால்‌) பாசத்தைக்‌ கடக்கொன்றவனாகின்றான்‌ 
முத்திக்கு வேறு வழியில்லை. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


31. அவர்‌ பிரமா அவர்‌ சிவன்‌ என்றற்‌ றொடக்கத்தன - உமாசகாயத்துவம்‌ 
திரிலோசனத்துவ முதலாயின காரணமூர்த்தியாகிய துரிய சதாசிவர்க்கும்‌ உருத்திர 
மூர்த்திக்கும்‌ உண்மையாதல்‌ முன்னரே நிரூபித்திருக்கின்றேம்‌. இதனால்‌ துரிய 
மூர்த்தியை அவர்‌ காரிய விபூதிமூர்த்திகளாகிய பிரம விஷ்ணு உருத்திரர்‌ முதலாயி 
னோரோடு சமப்படுத்தல்‌ ஒர்காலும்‌ கூடாதென்ற கருத்தினாலே கைவல்லியோ 
பநிஷதமானது அவர்‌ பிரமா, அவர்‌ உருத்திரர்‌ என்றற்றொடக்கத்தனவாகக்‌ காரிய 
மூர்த்திகளை விதந்து, உபாசகர்களுக்கு உணர்த்தியதாமென்க. இவ்வுண்மைகொண் 
டே சூதசங்கிதை, 


எ என்னா ளா எக: | 
வு ணன காளா ர என? | 


௩௮௮ ௩௮ ட 


கண எண: எண்ண: | 


ப்ரதாந்யேந பரந்தத்வம்‌ மூர்த்திதவாரேண யோகிபி: | 
த்யேயம்‌ முமுட்சுபிர்‌ நித்யம்‌ க்ருதயாம்‌ போஜ மத்யமே | 
கார்யபூதா கரிர்ப்ரம்மப்ரமுகா: ஸர்வதேவதா: | 

அப்ரதாநத யாத்யேயந ப்ரதாநதயாஸதா | 
ஸர்வைச்வர்யேண ஸம்பந்நஸ்ஸர்வேச்வர: ஸர்வகாரணம்‌ | 
சம்புரேவ ஸதாசம்புர்நவிஷ்ணுர்‌ நப்ரஜாபதி: | 
ஸர்வமந்யத்பரித்யஜ்‌: தைவதம்‌ பரமேச்வராத்‌ | 
சிகாக்யதர்வணீசரத்வீ சர்வ வேதோத்தமோத்தம: | 
அஸ்மிந்நர்ததே சமாப்தாஸா ச்ருதயச்சாபராஅபி ॥ 


இதயாம்‌ போசமத்தியிலே முமுட்சுக்களாகிய யோகிகளால்‌ 
தியானிக்கப்படுவர்‌ பரதத்துவத்துட்பட்ட சிவபிரானே என்றும்‌, அரி பிரமா முதலாயி 
னோர்‌ காரிய (விபூதி) மூர்த்திகளாம்‌ என்றும்‌, இந்தப்‌ பிரமா முதலாயினோர்‌ 


45 
தி 


கைவல்யோபநிஷத்‌ 


பிரதானராகத்‌ தியானிக்கபடுபவ ரல்லரென்றும்‌, சர்வைசுவரிய சம்பன்னரும்‌, 
சர்வேசுவரரும்‌, சர்வகாரணருமாயுள்ளவர்‌ சம்புவாகிய உமாசமேத சிவபிரானே 
என்றும்‌, மற்றை விஷ்ணு முதலாயினோர்‌ அங்ஙனம்‌ அல்லர்‌ என்றும்‌, ஆதலால்‌ 
மற்றியாரையும்‌ விடுத்துச்‌ சிவன்‌ ஒருவரே பிரதானராகத்‌ தியானிக்கற்‌ பாலர்‌ 
என்றும்‌, இவ்வாறு சர்வவேதங்களினும்‌ உத்தமமாகிய அதர்வசிகை சொல்லி 
முற்றியது என்றும்‌, இந்தச்‌ சுருதி அர்த்தத்திலே மற்றைச்‌ (சாந்தோக்கியம்‌ 
பிருகதாரணியம்‌ தைத்திரீயம்‌ கைவல்லியம்‌ முண்டக முதலிய முக்கிய) சுருதிப்‌ 
பொருள்களும்‌ முற்றியவாம்‌ என்றுங்கூறி, பின்னரும்‌ அச்சூதசங்கிதை இந்தச்‌ சுருதி 
முடிவை உரைத்து அதர்வசிகையின்‌ மாட்சியைக்‌ கூறப்‌ புகுந்து, 


.. அதர்வணோத்ரும: ஸ்கந்த: சாகா ஸ்த்ரயோவேதா: பர்ணா: 
ச்ருதிப்புராணகா அங்காநி சாகாவர்ணம்‌ தர்காஸ்தஸ்வைவரக்ஷகா: | 
புஷ்பம்‌ சிவபரிஞாநம்‌ பலம்‌ முக்தி பராமதா | 

பகுநோக்தேந கிம்‌ விப்ரா: சிவோத்யேப: சிவங்கர: | 

ஸர்வமந்யத்‌ பரித்யஜ்ய தைவதம்‌ புக்தி முக்தயே ॥ 


அதர்வண வேதம்‌ விருக்ஷமாக, இருக்கு யசுர்சாமம்‌ என்னும்‌ மூன்று வேதங்கள்‌ 
மூன்று பெருஞ்‌ சாகைகளாக, ஸ்மிருதி புராணங்கள்‌ இலைகளாக, ஷடங்கங்கள்‌ 
சிறுசாகைகளாக, வர்ணமுந்‌ தர்க்கமும்‌ காவலாக, சிவஞானமே புஷ்பம்‌ என்றும்‌, பர 
மாமிதமுத்தியே பழம்‌ என்றும்‌, அநேகஞ்சொல்லியென்‌, மற்றியாரையும்‌ விடுத்துப்‌ 
போகமோக்ஷத்தின்‌ பொருட்டுச்‌ சங்கரராகிய சிவன்‌ ஒருவரே தியானிக்கற்பாலர்‌ 
என்றுங்‌ கூறிற்று. பராசரபுராணமும்‌ கைவல்லியப்‌ பொருளைக்‌ கொண்டு முடிந்து 
நின்ற அதர்வசிகையின்‌ பாலராய்ப்‌ பேசப்பட்ட சிவபிரானையுற்று, 


எண்ன ரன 1௭ ஈளை; | 

© 
ண ETAT | 
ணாக எகா; ஏ: எரா: | 
எகா TTT TUTE ॥ 
ஸர்வமந்யத்‌ பரித்யஜ்ய சிவ ஏவசிவங்கர: | 
த்யே இத்யா ஹபரமாச்ருதிரதர்வணிகலு | 
அதகிம்‌ பகு நோக்தேநசிவ: சாம்பு: சநாதந: | 
சாட்சாந்நிஷ்டாகி சாஸ்த்ராணாம்‌ நாபரஸ்ஸத்யமீரிதம்‌ ॥ 


கைவல்யோபநிஷத்‌ 


எல்லாவற்றையும்‌ விடுத்துச்‌ சங்கரராகிய சிவன்‌ ஒருவரே தியானிக்‌ கற்பாலர்‌ 
என்று பரம சுருதியாம்‌ அதர்வசிகை செப்பிற்று. அதிகஞ்‌ சொல்லியென்‌! சாஸ்திரங்க 
ளுக்கு நேரே முடிவாய்‌ நின்றவர்‌ பராசத்திசமேதராகிய அநாதிசிவமே யாம்‌, மற்றொ 
ருவரன்று; இது சத்தியமாம்‌ என்று கூறிற்று. மேலே கூறியவாற்றால்‌ பிரமவிஷ்ணு 
முதலாயினோர்‌ தகரோபாசனாத்துரிய சாம்ப மூர்த்தியுடைய காரிய விபூதி மூர்த்திக 
ளாம்‌ என்பது பெறப்பட்டது. இக்கருத்துக்கொண்டே சிவதத்துவ விவேகமுடையார்‌, 


ணகி எண்‌ ST ATTEN | 

TOT TAT TTA TTA Ti கண்‌ | 
காண எண கண்‌: | 

௭௭௪ என ஏரண எண்ணார்‌ எண: ॥ 

சிவம்‌ நீலக்ரீவம்‌ சிகரி வரகந்யாசஹசரம்‌ | 

த்ரிணேத்ரம்‌ த்வாம்‌ த்யேயம்‌ கிரிசதகராம்‌ போஜ குகரே | 
விதாயைகம்சாகம்‌ தருகிண கமலாவல்லபகரை: | 
விபூதிங்‌ கைவல்ய ச்ருதிரபி சமாக்யாதி பவத: ॥ 


என்று கூற, சிவஞானசுவாமிகள்‌, 


மலைமகடு ணவன்முக்கணனீல மணிமிடற்ற வனென வானோர்‌, திலகனேயு 
ன்னைத்‌ தகரமாங்‌ குகையுட்‌ டியானஞ்‌ செய்திடு முறைசெப்பி, யலரவன்‌ முகுந்த 
னீசனோடெவையுமையநின்‌ விபூதியென்‌ றுரைக்கு, மலவிரு டுமித்துச்‌ சிவச்சுடர்‌ 
விளக்க வந்த கைவல்லியமறையே. 


என்றிவ்வாறு அச்சுலோகத்தை மொழி பெயர்த்தார்கள்‌. மாணிக்கவாசக சுவாமிகளும்‌ 
காரணதுரிய மூர்த்தியாகிய உமாசமேத பரமேசுவரரையும்‌ காரிய மூர்த்தியாகிய 
உருத்திர மூர்த்தியையும்‌ சமப்படுத்தல்‌ கூடாதாம்‌ என்ற கருத்தினாலன்றோ 
“மூவரென்றே யெம்பிரானொடு மெண்ணி விண்ணாண்டு மண்மேற்‌ றேவரென்‌ 
றேயிறுமாந்‌ தென்னபாவ ந்திரிதவரே.” என்று அருளிச்‌ செய்தார்‌. பிரம விஷ்ணு 
ருத்திரேந்திராதியரை உமாசமேத பரமேசுவரருடைய விபூதியாம்‌ என்று “சர்வத்ர 
பிரசித்தி அதிகரணத்திலே சைவ பாஷ்யகாரர்‌ உபதேசித்திருக்கின்றார்‌. 


கைவல்யோபநிஷத்‌ 


VIL 


(உமாசமேதராகிய சிவபிரானே பசுபாசங்களாகிய சேதனாசேதனப்‌ 
பிரபஞ்சங்களை யெல்லாம்‌ அகத்தும்‌ புறத்துமாகித்‌ தாங்கி நிற்கு முண்மையை 
அறிந்து, அதனாற்‌ பாசந்க்குதற்குரிய மற்றோர்‌ உபாயம்‌ உபதேசித்தமை) 

எணண ணா எண்ணா எனா | 

என ஏ எர எரர்‌ எ TT ॥ (20) 

சர்வ பூதஸ்தமாத்மாநம்‌ சர்வபூதாநி சாத்மநி | 


சம்பச்‌ யந்‌ ப்ரம்ம பரமம்‌ யாதி நாந்யேந சேதுநா ॥ (20) 


(இதன்‌ பொருள்‌) (20. 21) ப்ரமானமாவாகிய சிவத்தை எல்லாப்‌ பூதங்களின்‌ 
அகத்தும்‌, எல்லாப்பூதங்களையும்‌ பரமான்மாவாகிய சிவத்திலும்‌ இருப்பதாகக்‌ கண்டு 
பரமசிவத்தை அடைகின்றான்‌; மற்றோர்‌ ஏதுவினாலன்று. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


(32) ஆன்மா - (சேதனாசேதனப்‌ பிரபஞ்சமாகிய) விசுவத்தின்‌ அறிவு 
தொழில்களை முழுமையும்‌ அறிந்து, முழுமையும்‌ செய்யும்‌ சர்வஞ்னத்துவ 
சர்வகர்த்‌ திருத்துவம்‌ என்னும்‌ சைதன்னியத்தை எது இயல்பாகவுடையதோ, 
அதுவே (பரம) ஆன்மா (பதி) என்ற கருத்தினால்‌ 


eA TATA NT | 


சைதந்‌ யமாத்‌ மா | 


என்று சிவசூத்திரம்‌ பிறந்தது என்று கொண்டு, கைலாச சங்கிதை 


ஊண்‌ ௭ ௭ AAT எணண | 

ஊனை எளி; எ ளார்‌ ரிசி; | 

TAT NTT எண Taf ॥ 

சைதந்யமிதி விச்‌ வஸ்ய சர்வஞாந கரியாத்மகம்‌ | 
ஸ்வாதந்த்ரியம்‌ தத்ஸ்வவாவோய: ஸு ஆத்‌ மேதி பரிகீர்த்தித: | 
சைதந்யமாத்‌ மேதிமுநே சிவசூத்ரம்‌ ப்ரவர்த்திதம்‌ ॥ 


என்று கூறிற்று. பின்னரும்‌ பிரயத்தின்‌ மொன்றுமின்றி எவற்றையும்‌ (இருந்த 
இருந்தவாறு) அறிதலால்‌, சிவனார்‌ சர்வஞ்ஞர்‌ எனப்படுவார்‌ என்றும்‌, இந்தச்‌ 
சர்வஞ்ஞதை முதலிய குணங்களோடு எக்காலமும்‌ கூடி யிருத்தலினாலும்‌, தம்மை 


கைவல்யோபநிஷத்‌ 


யொழிந்து மற்றொருவருக்கு (நிரவதியாகிய அக்குணங்கள்‌ இல்லாமையாலும்‌, 
சிவபிரான்‌ “பரமாத்மா” எனப்படுவர்‌ என்றுங்‌ கொண்ட கருத்தினால்‌, வாயுசங்கிதை 


(33) பரமான்மாவாகிய சிவபிரான்‌ சேதனா சேதனப்‌ பிரபஞ்சத்துக்கு ஆதாரம்‌ - 
சிவபிரான்‌ ஆன்மாவில்‌ இருக்கின்றார்‌; ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்றார்‌; அவரை 
ஆன்மா அறிந்திலது; ஆன்மாவே அப்பரமான்மாவுக்கு உடல்‌; அவர்‌ 
ஆன்மாவுக்குண்ணின்று (அதனைச்‌) செலுத்துகின்றார்‌; அவரே (உன்னுடைய) 
ஆன்மாவுடைய அந்தரியாமியாம்‌ உயிராய்‌ சிவபிரானார்‌ என்று கொண்டு, 
பிரகதாரணியுபநிஷதம்‌. 


எள எ எனா ௭௭௭௭ என 8௭ wT 
எள்‌ TTA STATI எ: ॥ 


யோவிஞ்ஞா நேதிஷ்டந்‌ விஞ்ஞாநாதந்தரோயம்‌ விஞ்ஞாநம்நவேத 
யஸ்ய விஞ்ஞாநம்‌ சரீரம்‌ யோவிஞ்ஞாநமந்தரோ யமத்யேஷத ஆத்மாந்தர்யாம்‌ 
யம்ருத: ॥ 


என்று கூறிற்று. இங்கே “அமிர்தம்‌” என்னும்‌ பதம்‌ சிவத்தின்‌ மேலாகும்‌, இந்தப்‌ 
பிருககாரணியோப நிஷதத்துசகிசைந்து மத்தியந்தின சாகையும்‌ ஒரே விஷயம்‌ 
பேசும்‌ சமானப்‌ பிரகரணத்திலே, “விஞ்ஞானம்‌” என்றதற்குப்‌ பிரதியாக “ஆன்மா” 
என்று வழங்கிற்று. ஆதலால்‌ கண்ணுவசாகையுடையார்‌ கூறிய “விஞ்ஞானமும்‌” 
மத்தியந்தின சாகையுடையார்‌ கூறிய “ஆன்மாவும்‌” பசுவாகிய ஆன்மாவின்‌ மேற்‌ 
சென்றவாறு தெளியப்படும்‌. ஐதரேயோபநிஷதத்திலே பராசத்தியின்‌ பெயராகச்‌ 
செல்லப்பட்ட “விஞ்ஞானம்‌” என்னும்‌ பதத்தின்‌ கருத்து “ஆன்மா” எனப்‌ பொருள்படும்‌ 
இவ்விடத்து விஞ்ஞானம்‌ என்னும்‌ பதத்துக்குப்‌ பொருளாகச்‌ செல்லாதாமென்க. 
ஆன்மா (பசுவே) சரீரமாய்‌, ஆன்மாவுக்கு அந்தரி யாமியாய்‌ நின்று சிவபிரான்‌ 
செலுத்துமாறு போல, அசேதனமாகிய பிருதிவி முதலியவைகளைச்‌ சரீரமாகக்‌ 
கொண்டும்‌, அவைகளுக்கு அந்தரியாமியாய்‌ நின்றும்‌, அவற்றைத்‌ தொழிற்படுத்து 
கின்றார்‌ என்று கொண்டு, அப்பிருகதாரணியோபநிஷதம்‌. 


AEC | 


யஸ்யப்ருத்வீசரீரம்‌ | 


என்றற்றொடக்கத்‌ தனவாகக்‌ கூறிப்போந்தது. இவ்வுண்மையை நீலகண்ட சிவாசாரி 
யர்‌ தமது சைவ பாஷ்யத்தில்‌ “அகிகுண்டலாதி கரணத்திலே” விளக்கி யிருக்கின்றார்‌. 
இதனால்‌ சத்தாகிய சேதனப்பிரபஞ்சமும்‌, அசத்தாகிய அசேதனப்‌ பிரபஞ்சமும்‌ 
சிவபிரானுக்குச்‌ சரீரமாம்‌ என்றும்‌ இந்தச்‌ சத்தும்‌ அசத்துமாகிய பசுபாசங்களுக்குப்‌ 
பதியாயுள்ளார்‌ சிவபிரானார்‌ என்ற கருத்தினாலன்றோ, சிவபுராணம்‌. 


கைவல்யோபநிஷத்‌ 


காண 1௮ எரி TTT: | 
எ எண்ண எனன head | 
எளி: என்னா Ta: எர பணர்‌ || 
சச்சாசச்சஜகத்‌ விச்வம்‌ சரீரம்‌ பரமேஷ்டிந: | 


யதிதம்‌ சதிதிப்ரோக்தம்‌ யச்சாசதிதி கத்யதே | 
தயோ: பதித்வாத்து சிவ: ஸதசத்‌ பதிருச்யதே ॥ 


இங்ஙனங்‌ கூறிற்று. பரமான்வாகிய சிவபிரானார்‌ தமது அருட்சத்தியினால்‌ 
சேதனா சேதனப்‌ பிரபஞ்சங்களெல்லாம்‌ வியாபித்து அந்தரியாமியாய்‌ நின்று 
செலுத்தி, அவை தம்மை ஆதாரமாகக்‌ கொண்டு நிற்கச்‌ செய்தருளினார்‌. இந்த 
மத்தியந்தின சாகை கண்ணுவசாகைகளின்‌ பொருளை வாங்கி அருணந்தி 
சிவாசாரியர்‌, “இந்நிலைதானில்‌லையே னெல்லாமீசனிடத்திலு, மீசனெல்லாவிடத்திலு 
நின்றவந்நிலேயை யறிந்து” என்று கூறியருளினார்‌. 


VII. 


(பிரணவ பஞ்சாக்ஷர வாயிலாகச்‌ சிவசத்தியோடு கூடிய சிவபிரானை 
ஆன்மாவிலே வைத்துத்‌ தியானிக்கும்‌ மற்றோர்‌ உபாயம்‌ கூறினமை) 


ATTA TT ராறு 
௮ ~ 

எண்ன னக சள: | 

ஆத்மாநமரணிம்க்ருத்வா ப்ரணவஞ்சோத்தராரணிம்‌ 

ஞாநநிர்மதநாதேவபாசந்தகதிபண்டி த: | 

(இதன்‌ பொருள்‌) (22. 23) ஆன்மாவை அரணியாகவும்‌, (கீழ்க்கடை 
கோலாகவும்‌) பிரணவத்தை மேற்கடை கோலாகவுங்‌ கொண்டு (இடைவிடாது 
சிந்தித்தலாம்‌ கடைதல்‌ வாயிலாகப்‌ பிறந்த சிவஞானக்கினியினால்‌ பாசத்தை 
அறிஞன்‌ தகிக்கின்றான்‌. 

(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 

(34) ஆன்மாவிலே சிவத்தைக்‌ காண்டல்‌ - கடவல்லியுப நிஷதமும்‌ 

சுவேதாசுவரோபநிஷதமும்‌ அவரை (சிவபிரானை) ஆன்மாவில்‌ உளராக எவர்‌ 


காண்கின்றாரோ, அவருக்கே நித்தியமாகிய பேரின்பமெனப்‌ பொருள்‌ படும்‌. 


TATE என எனா UA நா TATA | 


தமாத்மஸ்தம்‌ யேநு பச்யந்தி தீராஸ்தேஷாம்‌ சுகம்‌ சாச்வதம்‌ நேதரேஷாம்‌ | 


கைவல்யோபநிஷத்‌ 


என்று கூறிய மந்திரத்துக்கு உபப்பிரும்மணமாகப்‌ போந்த வாயுசங்கிதை 


கானா ள்ளார்‌; | 
தஸ்மாத்‌ சகதயா சக்த்யாக்ருதி பச்யந்தியேசிவம்‌ தேஷாம்‌ சாச்வதிகீ 
சாந்திர்நேதரேஷா மிதிச்ருதி: | 


இதயாகாசத்திலே (அறிவின்கண்ணே அருட்சத்தியோடுகூடச்‌ சிவத்தை எவர்‌ 
அறிகின்றாரோ, அவர்க்கே நித்தியமாகிய பேரின்பமாம்‌ என்று கூறிற்று. பின்னரும்‌ 
சுவேதாசுவதரோபநிஷதம்‌ (பிரமஞானிகளாகிய) அவர்கள்‌ தியானயோக வாயிலாகச்‌ 
சர்வஞ்ஞதை முதலிய சுவகுணங்களினாலே ஆவரிக்கப்பட்டிருக்கும்‌ சிவசத்தியைக்‌ 
கண்டார்கள்‌ என்ற கருத்தினால்‌ 


என எள ஏன எண ணர்‌ க | 


தேத்யாந யோகாதநுகதா அபச்யந்தேவாத்ம சக்திம்‌ ச்வகுணைர்நி கூடாம்‌ | 


என்று கூறிற்று. இவ்வுண்மை கூர்மபுராண உத்தரபாகத்து முப்பத்தெட்டாம்‌ 
அத்தியாயத்தினாலும்‌, சிகரிணிமாலை, இரத்நத்திரய பரீக்ஷை முதலியவைகளாலும்‌ 
உணரப்படும்‌. மகோபப்‌ பிருமணங்களிலே சிகாரம்‌ சிவம்‌ என்றும்‌, வகாரம்‌ சத்தி 
என்றும்‌, யகாரம்‌ ஆன்மா என்றும்‌, நகாரம்‌ மாயை என்றும்‌, மகாரம்‌ மலம்‌ என்றும்‌ 
போந்த கருத்தினால்‌ 


TETRA ணா எ எரர்‌ | 
எசா எனப ஊளை | 
எண என்கன சேர்‌: To: ॥ 
சிகாரம்‌ சிவரூபந்து வகாரம்‌ சக்திருச்யதே | 
யகாரமாத்மரூபஞ்ச நகாரம்‌ க்ரந்தி ரூபகம்‌ | 
மகாரம்‌ மலரூபஞ்ச இத்யர்த்த: பஞ்சவர்ணக: ॥ 


என்று கூறிற்று. முதற்கண்ணின்ற சிகாரமுதலிய இரு அக்ஷரமும்‌ பதியாகிய 
சிவத்தையும்‌, யகாரம்‌ சேதனப்‌ பிரபஞ்சமாகிய ஆன்மாவையும்‌, நகார முதலிய இரு 
அக்ஷரமும்‌ அசேதனப்‌ பிரபஞ்சமாகிய பாசத்தையும்‌ உணர்த்தியவாம்‌ எனக்‌ 
கொண்டு, ஆன்மாவிலே அருளோடு கூடிய சிவத்தை இடையறாது தயிலதாரை 
போல மேலே சொல்லிய உபநிஷத உபப்பிரும்மணங்களுக்‌ கிசையத்‌ தியான யோ 
கப்பியாசஞ்‌ செய்தலினாலே பாசந்தகிக்கப்பட்டுப்போம்‌ என்பது பெறப்படும்‌. கைலாச 
சங்கிதையானது வேதங்கள்‌ பிரணவத்தினின்று தோன்றிய வாமென்றும்‌, பிரணவப்‌ 
பொருள்‌ சிவபெருமான்‌ என்றுங்கொண்ட கருத்தினால்‌ 


ல 


கைவல்யோபநிஷத்‌ 


என: ணை; எள! எ: | 


வேதா: ப்ரணவசம்பூதா: ப்ரணவார்த்தா மகேச்வர: | 


என்று கூறிற்று. சிவபிரானே பிரணவம்‌ என்றும்‌, பிரணவமே சிவபிரான்‌ என்றும்‌, 
வாச்சிய வாசக சம்பந்தத்தினால்‌ அதிகம்‌ பேதம்‌ இன்றாம்‌ என்றுங்கொண்டு, 
சிவபுராணம்‌ 


ள்ள எள்‌ எள்ள eT: ன: | 

என எளி பனா எண என: || 

சிவோவா ப்ரணவோக்யேஷ ப்ரணவோவா சிவ: ஸ்மிருத: | 
வாச்ய வாசகயோர்‌ பேதோநாத்‌ யந்தம்‌ வித்யதேயத: ॥ 


என்று கூறிற்று. இதனால்‌ மேலே கூறிய பஞ்சாக்ஷரத்தின்‌ முதல்‌ இரண்டெழுத்தும்‌ 
இந்தப்‌ பிரணவ பஞ்சாக்ஷரத்தினாலே குறிக்கப்பட்டுள்ளது. கீழ்க்கடை கோலாகக்‌ 
கொள்ளப்பட்ட ஆன்மாவானது ஸ்ரீபஞ்சாக்ஷரத்திலே நடூ எழுத்தினாலே குறிக்கப்பட்ட 
(சேதனப்‌ பிரபஞ்சமாகிய) ஆன்மாவாகும்‌; இந்த ஆன்மாவிலே பிரணவப்பொருளாம்‌ 
அருட்சத்தியோடு கூடிய சிவத்தை இடையறாது அபேதமுறத்தியானதித்தல்‌ 
வேண்டும்‌ என்றும்‌, அதனால்‌ பாசம்‌ தகிக்கப்பட்டுப்போம்‌ என்றும்‌ உண்மை 
சாதித்துக்‌ கைவல்லியோப நிஷதம்‌ மேலே சொல்லியவாறு உபதேசித்தது, இந்த 
மந்திரத்தைப்‌ போன்ற மற்றோர்‌ மந்திரம்‌ சுவேதாசுவதரோபநிஷத்து முதலாம்‌ 
அத்தியாயத்துப்‌ பதினான்காம்‌ மந்திரத்திலும்‌ காணப்படுகின்றது. இது சுருதிகளிலன்‌ 
றிப்‌ புராணோபப்‌ பிரும்மணங்களிலுங்‌ காணப்படுகின்றது. சீவான்மாவுக்கும்‌ பரமான்‌ 
மாவாகிய என்னோடுறப்‌ பிரணவத்துக்கு முள்ள ஐக்கியம்‌ சம்பந்தம்‌ அறிவிக்கப்படுத 
லும்‌ அறிவிப்பதுமாம்‌ சம்பந்தம்‌ என்று கொண்டே, கைலாயசங்கிதை 


சீவாத்மநோ மயாசார்த்தமை க்யஸ்ய ப்ரணவஸ்யச | 
போத்ய போதக பாவோத்ர சம்பப்த ஸ்ஸமுதீரித: ॥ 


என்று கூறிற்று. பிரணவத்தின்‌ பொருள்‌ சிவபெருமான்‌ என்ற கருத்தினாலன்றோ, 
ஆன்மாவைக்‌ கீழக்கடை கோலாகவும்‌ (சிவப்பொருள்‌ கொண்ட) பிரணவத்தை 
மேற்கடை கோலாகவுங்‌ கொண்டு தியானமதனஞ்‌ செய்தலால்‌ அறிஞன்‌ பாசத்தைத்‌ 
தகிக்கின்றன்‌ எனப்‌ பொருள்படும்‌ 

எனா | 

ஆத்மாநமாணிங்க்ருத்வா | 


என்னுங்‌ கைவல்லிய சுருதியோடு, “சிவத்தை அறிந்து சாந்தத்தை அடைகின்றான்‌,” 
எனவும்‌, “ஈசுரராகிய அச்சிவபிரானை அறிந்து அமிர்தராகின்றார்‌” எனவும்‌, “பிரமத்தை 


52 


கைவல்யோபநிஷத்‌ 


அறிகிறவன்‌ பரத்தை (சிவத்தை அடைகின்றான்‌ எனவும்‌, “சிவபிரானை அறிந்து 
வீடுறுகின்றான்‌” எனவும்‌ பொருள்‌ கொள்ளும்‌ 


என எண்ன 9176 | 
களா எள எள | 

ண TATA | 

எனா ஏன்‌ என்பாள்‌: ॥ 
ஞாத்வாசிவம்‌ சாந்தமத்யந்த மேதி | 
ஈசந்தம்‌ ஞாத்வா ம்ருதா பவந்தி | 
ப்ரம்பவிதா ப்நோதிபரம்‌ | 
ஞாத்வாதேவம்‌ முச்யதே சர்வபாசை: ॥ 


என்னுஞ்‌ சுருதிகளையும்‌ சைவபாஷ்யத்து முதற்‌ சூத்திரத்தின்‌ கீழே நீலகண்ட 
சிவாசாரியர்‌ ஒருங்கு உதகரித்திருக்கின்றார்‌. சிவபிரான்‌ ஓங்காரபொருள்‌ என்பது 
கொண்டே “ஓங்காரத்துட்‌ பொருளதாயினானை” என்றற்‌ றொடக்கத்ட திராவிட 
சுருதிகளுங்‌ காணப்படுகின்றன. 


எள்‌ எள ண நான எஙக | 


யதோ வாசோ நிவர்த்தந்தே ப்ராப்ய மநாசாசக | 


எவரிடத்திலிருந்து செல்லமாட்டாதுவாக்கானது மனசோடு மீண்டுவிடுகின்றது 
என்று தைத்திரீயசுருதி மொழிதலால்‌, மேலே கண்டவாறு சட அந்தக்கரண மனசா 
காத ஞானசத்தி எனப்படும்‌ “மனசுக்கே ஆன்மாவைச்‌ சிவத்தோடு ஜக்கியஞ்‌ 
செய்யும்‌ வன்மையுளதென்பது பெறப்படுகின்றது. இது பற்றியே பிருகதாரணியோப 
நிஷதம்‌ 


ணொ ஊன | 


மநசைவாநுத்‌ ருஷ்டவ்யம்‌ | 


(அருண்‌) ஞானசத்தியினால்‌ மாத்திரம்‌ அறியத்தக்கது என்று பொருள்படக்‌ கூறியது 
மாமென்க. இம்மந்திர உண்மையைக்‌ கடவல்லியுபநிஷதத்திலும்‌ காண்க. 


53 


கைவல்யோபநிஷத்‌ 
IX. 


(மாண்டூக்கியோபநிஷதம்‌ நிருசிம மோத்தாதாபநியுபநிஷதம்‌ என்பவற்றின்‌ 
நெறியானே அம்பிகாசமேதராகிய சிவபிரானோடு ஆன்மா ஐக்கியமாமுறையும்‌ 
அதனாலெய்தும்‌ பாசநீக்க பலமும்‌ உபதேசித்தமை) 

எ ணா சிராண 

எரா கணை | (24) 


ளா எனக: 
எண்ண | ஐ 

எ எளி: ஏக ரணை 
TT கணண A | 


ண்ண எண இளிர்‌ 
எனா: ஏக ஊர | (27) 


ஏ எனா எ சிகார்‌ 


Tada: TATU எர: | (8) 
TA mle To Ala 

TAT WTA எ எ (29) 
STAT NTA TRUE TTA 

ARENT என்னன (30) 


ஸு ஏவமாயாபரி மோகிதாத்மா 
சரீர மாஸ்தாய கரோதிசர்வம்‌ | (24) 


ஸ்த்ரியந்நபாநாதி விசித்ரபோகை: 
ஸஏவஜாக்ரத்பரித்ருப்திமேதி | (25) 


ஸ்வப்நே ஸசீவ: சுக துக்கபோக்தா 
ஸ்வமாய யா கல்ப்பித சீவலோ கே | (26) 


சுசுப்திகாலே சகலே விலீநே 
தமோபிபூத: சுக ரூப மேதி | (27) 


கைவல்யோபநிஷத்‌ 


புநச்ச ஜந்மாந்தர கர்ம யோகாத்‌ 
ஸு ஏவசீவ: ஸ்வபிதி ப்ரபுத்த: | (28) 


புரதிர யே க்ரீடதி யச்ச சீவ 
ஸ்ததஸ்சு ஜாதம்‌ சகலம்‌ விசித்ரம்‌ | (29) 


ஆதார மாநந்த மகண்ட போதம்‌ 
யஸ்மிந்‌ லயம்யாதிபுரதிரயஞ்ச | (30) 


ஏதஸ்மாச்சாயதே ப்ராணோமநஸ்ஸர்வேந்த்ரியாணிச 

கம்வாயுர்ஜ்யோதி ராபசச ப்ருத்வீவிச்வஸ்யதாரிணீ 

யத்பரம்‌ ப்ரம்ம சர்வாத்மாவிச்வஸ்யாயதநம்‌ மகத்‌ | 

சூக்மாத்‌ சூட்சுமதரம்‌ நித்யந்தத்வமேவத்வமேவதத்‌ 

ஜாக்ரத்ச்வப்நசுசுப்த்யாதி ப்ரபஞ்சம்யத்ப்ரகாசதே 

தத்ப்ரம்மாகமிதி ஞாத்வா சர்வபந்தை: ப்ரமுச்யதே | 

(இதன்‌ பொருள்‌) 

(24) (மேலே சொல்லிய மந்திரத்துக்குக்‌ கீழ்க்கடை கோலினிடத்து நின்ற) 
ஆன்மாவானவன்‌ மாயையினாலே மிகுதியும்‌ மோக்கிக்கப்‌ பட்டவனாய்‌ ஸ்தூல 


சரீரம்பற்றி அனைத்தையுஞ்‌ செய்கின்றான்‌. 


(25) அவ்வான்மா சாக்கிராவஸ்தையிலே ஸ்திரி அன்ன பானாதிகளாம்‌ 
விசித்திர போகங்களினாலே (தூல சரீரயாய்‌ நின்று) இன்புறுகின்றான்‌. 


(26) அந்தச்‌ சீவான்மாவானவன்‌ சொப்பனாவஸ்தையிலே சுவமாயையினாலே 
(சூக்கும சரீரியாய்‌ நின்று) இன்ப துன்பம்‌ நுகர்கின்றான்‌. 


(27) அவ்வான்மா வானவன்‌ எல்லாம்‌ ஒடுங்கிய சுழுத்தியிலே அஞ்ஞானத்‌ 
தினால்‌ மூடுண்டு சுகரூப்த்தை அடைகின்றான்‌. 


55 


கைவல்யோபநிஷத்‌ 


(28) சென்மாந்தர கர்மங்‌ கூடுதலால்‌, அந்தச்‌ சீவான்மாவானவன்‌ பின்னர்ச்‌ 
சுழுத்தியினின்றும்‌ சொப்பனாவஸ்தையைச்‌ சார்ந்து, (அதினின்று 
சாக்கிராவஸ்தையில்‌ வந்து) விழிக்கின்றான்‌. 


(29) தூல சூக்கும காரண தேகங்களிலே எந்தச்‌ சீவான்மா 
விளையாடுகின்றானோ, அவனிலிருந்தே விசித்திரமாயுள்ள எதுவும்‌ பிறந்ததாகும்‌. 


(30) இதனால்‌ ஆதாரமாயும்‌, ஆனந்தமாயும்‌ அகண்டமாயுமுள்ள அந்தச்‌ 
சீவான்மாவிலே முன்னர்த்‌ தோன்றியதாகக்‌ கூறிய மூன்று சரீரமும்‌ லயமடை 
கின்றது. 


(31. 32) இந்த ஆன்மாவிலிருதே பிராணன்‌, மனம்‌, சர்வேந்திரியங்கள்‌, 
ஆகாயம்‌, வாயு, அக்கினி, அப்பு, அனைத்தையுந்‌ தாங்கும்‌ பூமி என்பன பிறந்தன. 


(33. 34) சர்வவியாபகமாயும்‌, உலகத்துக்கோர்‌ பெரிய ஆலயமாயும்‌, 
நுண்ணியதினும்‌ நுண்ணியதாயும்‌ எந்தப்‌ பிரமம்‌ உளதோ, அந்தப்‌ பிரமம்‌ நீயே யாம்‌ 
(ஆன்மாவேயாம்‌), நீயே (ஆன்மாவே) அந்தப்‌ பிரமமாம்‌. 


(35. 36) (ஆன்மா விசுவனாய்ச்‌ சாக்கிரத்திலும்‌, தைசசனாய்ச்‌ சொப்பனத்திலும்‌, 
பிராஞ்ஞனாய்ச்‌ சுழுத்தியினும்‌ நின்றபோது) எது (முறையே விராட்டாயும்‌, 
சுராட்டாயும்‌, சம்ராட்டாயும்‌) பிரகாசிக்கின்றதோ, அந்தப்‌ பிரமம்‌ நான்‌ என்று (அருளி 
னால்‌) அறிந்து சர்வபாசங்களினின்றும்‌ வீடுறுகின்றான்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


(35) ஆன்மா அம்பிகாசமேத சிவத்தோடு அருளினாலே ஜக்கியமா முறைமை 
- ஆன்மா சாக்கிராவஸ்தையிலே தூல விசுவனாய்‌ நிற்குங்கால்‌ சிவபிரான்‌ தூல 
வைசுவரனரனாகிய விராட்‌ புருஷனாய்‌ நின்றார்‌. இந்த விராட்‌ புருஷனுக்குத்‌ 
தூலசரீரம்‌ திரிலோகசராசரமா மென்க. ஆன்மா தேசகனாய்ச்‌ சூக்கும சரீரமாய்‌ 
நிற்குங்கால்‌ சிவபிரான்‌ சூக்கும சிருஷ்டியுடைய சூத்திரான்மாவாகிய துக்குமசரீர 
இரணீயகருப்பனாகின்றார்‌. ஆன்மாப்‌ பிராஞ்ஞனாய்ச்‌ சூக்குமதர சரீரியாய்‌ 
நிற்குங்கால்‌, சிவபிரான்‌ சக்குமதர சரீரியாய்‌ உமாசமேதராகிய ஈசராய்‌ நிற்கின்றார்‌ 
என்னும்‌ உண்மையினாலே சிகரிணிமாலையுடையார்‌. 


TT என எள TTA வாண: 
ணா என்னா எள்ள ளி | 

ளா களா TATE னகர | 

ரி என ளை எள | 


56 


கைவல்யோபநிஷத்‌ 


ETT ஊரி TAA YETI பள்ள | 


ட ட 

ஏர எ: ப எ ஏக? எள: | 

மய என ணா எர: | 

ண்ணு UT ARTE ககா: ॥ 

அஞ்ஞாந மாயாப்யாம்‌ விச்வோஜாக்ரதவஸ்தாயாம்‌ ஸ்வப்நே ஸ்யாத்தைஜஸ:। 
அவித்யாமாத்ர ஸாக்ஷித்வாத்‌ சம்ப்ரசாதேப்ராஞ்ஞோபவேத்‌ | 
வைச்வாநரோத்ர பகவாந்‌ விராட்‌ புருஷஉச்யதே | 

சரீரம்‌ யஸ்ய நிகிலம்‌ த்ரைலோக்யம்‌ ஸசராசரம்‌ | 
ஹிரண்ய கர்ப்போ ஜகதாம்‌ கூடசுமத்ருஷ்டேர்‌ விவர்த்திதா | 
யது பாதே: ப்ராண கல்ப்பம்‌ கூத்ரமாகுர்‌ வேதவித: | 

விசுத்த ஸத்வ விலசந்மாயாதிஷ்டாநரசிக: | 
ஈச்வரஸ்த்வேஷ பகவா நம்பிகார்த்தாங்‌ கருசிர: ॥ 


என்று கூறினார்‌. இந்தச்‌ சுழுப்தி அவஸ்தையிலே சிவபிரான்‌ சர்வஞ்ஞதாதி குணங்க 
ளினின்று பிரியாத சத்தியோடு இசைந்து நிற்கு முறைமை எவரும்‌ அறிந்திலர்‌ என்ற 
கருத்தினாலன்றோ சாந்தோக்கி யோபநிஷதமும்‌ 


ணர்‌ எனா: எண அண்னா. எரா TAT 
எண்ணை 30071 எனி பட்டய எர என: எளி: எள ௭௯ கஸ்‌ 
ன ராரா சிண ளார்‌ எனனை: ॥ 

அத்ரக்யஸ்யைதே ஸத்யா: காமா அந்ருதாபிதாநாஸ்தத்‌ யதாபிகிரண்ய 
நிதிம்நிகிதமக்ஷேத்ரஞ்ஞா உபர்யுபரி ஸஞ்சரந்தோ நவிந்தேயு ரேவமே வேமா: 
சர்வா: ப்ரஜா அக ரகர்கச சந்த்ய ஏதம்‌ ப்ரம்ம லோகம்‌ நவிந்த ந்த்யந்ருதேநதி 
ப்ரத்யூடா: ॥ 


இந்த இதயத்தின்‌ கண்ணே சத்திய காம முதலிய ஞான சத்தி குணங்கள்‌ 
அவித்தையினாலே மறைப்‌ புண்டு கிடக்கின்றன, பொன்னின்‌ படை ஒன்றின்‌ மேலொ 
ன்று செறிந்து கிடக்கும்‌ இரணியபண்டாரம்‌ புலப்படாது நிலத்தினுள்ளே புதையுண்டு 
கிடப்ப, அதன்‌ மீது அடிக்கடி சஞ்சாரஞ்‌ செய்தும்‌ அறிவிலிகள்‌ அதனை அறியலு 
றுதவாறு போல, உள்ளக்குகையின்‌ கண்ணே அமர்ந்த (மூலபண்டார) சிதாகாசத்தைப்‌ 
பிரம்லோகத்தை நித்திராகா காலத்திலே எப்போதும்‌ அணைந்து சுகித்துக்கொண்டு 
வந்தும்‌, அசத்தியத்தினாலே ஏய்ப்புண்டு அறிவிலிகள்‌ இந்தப்‌ பிரமலோகத்தை 
(சிதம்பரத்தை) க்கண்டாரில்லை” என்று கூறிற்று. இங்கே சுழுத்தி அவஸ்தையிலே 
உமை யம்மையோடு கூட மறைந்து நின்ற சிவபிரானே முன்னர்‌ இருதய புண்டரீக 
த்தின்‌ கண்ணே இருப்பவராகத்‌ தியானிக்கப்படுபவராகக்‌ கூறப்பட்டாரா மென்க. 
ஈண்டு சுழுத்தி அவஸ்தையிலே யிருப்பதாகப்‌ பேசப்படும்‌ பிரமம்‌ ஏகான்மவாதி 
களுடைய நிர்விசேஷப்‌ பிரம்மன்றாம்‌ என்பதும்‌, சிவாத்துவிதிகளுடைய சவிசேஷப்‌ 
பிரமாம்‌ என்பதும்‌ பிரமாணங்களினாலே வலியுறுத்தப்பட்டனவா மென்க. மாண்டுக்கி 

எ] 

நனை 


கைவல்யோபநிஷத்‌ 


யத்தின்‌ சீவேசுர ஐக்கியம்‌ நிருசிம்மோத்தரதாபநி யுபநிஷதத்தினால்‌ அறியப்படும்‌ 
என்று சிகரிணிமாலை செப்புகின்றது. ஆதலால்‌ அம்மாண்டூக்கிய சுருதிப்‌ பொருளைக்‌ 
கூறிய இக்கைவல்லியோப நிஷதபாகமும்‌ அந்த நிருசிம்மோத்தாதாபநி யுபநிஷதங்‌ 
கொண்டே பொருள்‌ படுத்த வேண்டும்‌ மென்பது சித்தித்தது. இந்தத்‌ தாபநியுபநிஷதம்‌ 
சுழுத்தி அவஸ்தையிலே ஆன்மாவையும்‌ பரமான்மாவையும்‌ நிறுத்தி 


ரான களி ஈன: | 
ப்ராஞ்ஞ ஈச்வரஸ்த்ருதீய பரத: | 


பிராஞ்ஞனும்‌ ஈசுவரனும்‌ மூன்றாவது பாதம்‌ என்று கூறிற்று. பின்னரும்‌ இந்தத்‌ 
தாபநியுபநிஷதம்‌ 


சானா எனகக | 


ஆத்மாந மாதாயமநசா ப்ரம்மணைகீகுர்யாத்‌ | 


ஞானசத்தியினால்‌ ஆன்மாவை எடுத்துப்‌ பரமான்மாவாகிய பிரமத்தோடூ ஐக்கியஞ்‌ 
செய்க என்று கூறிற்று. ஈண்டு “மனம்‌” என்றது ஐதரேய உபநிஷத பரிபாஷை 
யினாலே ஞானசத்தியின்‌ மேலாயிற்று. 

3௭௭௭௭ எள்‌ TTA எ ஊர்‌! 

ளீ ஈரி ரன எனா! 

௭ண ஈன 18௭ ராண 1௭௪: TeTea!! 


அயத்நேநைவ ஜாநாதி தஸ்மாத்‌ சர்வஞ்ஞ உச்யதே! 
சர்வாத்மா பரமை ரேபிர்குணைர்நித்ய சமந்வயாத்‌! 
ஸ்வஸ்மாத்‌ பராத்ம விரகாத்‌ பரமாத்மா சிவ: ஸ்வயம்‌! 


என்று கூறிற்று. இதனால்‌ ஈண்டுக்‌ கைவல்லியோப நிடத மந்திரத்தினாலே “ஆன்மா” 
எனப்பேசப்பட்டவர்‌ சர்வஞ்ஞதாதி குணங்களினின்று வேறுறாத பரமான்மாவாகிய 
உமா சமேத சிவபதியேயாம்‌ என்று உணரப்படும்‌. 


(36) சிவமே தானெனறிற்றல்‌ - சனற்குமார சங்கிதை 

எ காணீர்‌ எரி எண எ எளி | 

விசிந்தயேத்‌ ஸ்வாத்மநி சம்புமீசம்‌ சிவம்‌ சாந்தமு மாத்விதீயம்‌ | 
யோகியானவன்‌ தன்னறிவின்‌ கண்ணே சம்புவும்‌, ஈசரும்‌, சாந்தரும்‌, அருட்சத்தி 
யோடு கூடிய அதுல்லியருமாகிய சிவபிரானைச்‌ சிந்திக்க கடவன்‌ என்று கூறிற்று. 
இப்படிப்பாவிக்குமிடத்துப்‌ பரமான்மாவாகிய சிவன்‌ வேறு என்றும்‌, ஆன்மாவாகிய 


58 
| 


கைவல்யோபநிஷத்‌ 


தான்‌ வேறு என்றும்‌ மோகத்தினால்‌ உபாசிப்பவனுக்குச்‌ சிவத்துவம்‌ எய்தாது 
என்றும்‌, ஆதலால்‌ சிவன்‌ வேறு தான்‌ வேறு என்னும்‌ துவிதபாவனை ஒழிந்து, 
சிவனே தான்‌ என்னும்படி அத்வைத பாவனையை எக்காலமும்‌ செய்யக்கடவன்‌ 
என்று கொண்டு சிவயோகம்‌ பேசுமிடத்திலே, சர்வஞானோத்தரசுருதி 


எண்ண *ள்ணன; TTT: ன: | 

்‌ > ஃ ப > (ஙி 

எனக ளன: ராணா TATA | 

a: fora: எண்‌ எர எ ரான ॥ 

அகமாத்மா சிவோக்யந்ய: பரமாத்மேதிய: ஸ்மிருத: | 
ஏவமுபாசதே மோகந்‌ நசிவத்வ மாப்நுயாத்‌ | 
சிவாந்யஸ்த்வக மேவாந்ய: ப்ருதக்பாபம்‌ விவர்ஜயேத்‌ | 
ய: சிவ: சோகமே வேத்யத்‌ வைதம்‌ பாவயேத்சதா ॥ 


சொல்லுகின்றது என்று கூறிற்று, இந்தச்‌ சுருதியின்‌ பொருளைக்கொண்டே திராவிட 
செம்புகேசுவர புராணம்‌ 


பேதமாகிய பாவனை பேணுவ தெல்லா 
மேதமாகிய பந்தமேயென தியானெனு மால்‌ 
போதவாருயி ரபேத பாவனை புரிவஃதே 
மாதராயுயிர்‌ முத்தியென்‌ றுரைத்திடு மறையும்‌. 


என்று கூறிற்று, இக்கைவல்லியோபநிஷதத்திலே ஆன்மாவே சிவம்‌, சிவமே 
ஆன்மா என்பது பொருள்பட 


எண்‌ வா | 


தத்வமே த்வம்மேவதத்‌ | 


அதுவே நீ, நீயே அது என “அத்துவிதங்‌” கூறியதின்‌ பொருள்‌ என்னையோ வெனில்‌ 
சதுர்வேத தாற்பரிய சங்கிரகம்‌ 
eT NTA ணா எ TT 
எனன எனா எ | 
௧௪ Ree TAT TT 
ண்‌ ர TTT ॥ 


59 | 


கைவல்யோபநிஷத்‌ 


அத்வைதமாக மசிதோ பிருபாச நாயாமுக்‌ 
தந்தவேதி பரமார்த்த தயாநவாச்யம்‌ | 

பேதஸ்புடோ கருட மாந்த்ரிகயோரளிகந்‌ தாதாத்ம்ய 
பாவநமதாபி விஷம்‌ ப்ரமார்ஷி ॥ 


கருடனும்‌ மாந்திரிகனும்‌ தம்முள்‌ வேறாதல்‌ வெளிப்படையாயினும்‌, கருடோகம்‌ 
பாவனை விஷத்தை நீக்கன்‌ மாத்திரைக்கே வேண்டப்படும்‌; அதுபோல, பரமான்மா 
சீவான்மா என்னும்‌ பதார்த்தங்கள்‌ இரண்டும்‌ தம்முள்‌ வேறென்பது தேற்றமாயினும்‌, 
உயிர்களுக்கு மல நீக்கத்தின்‌ பொருட்டூ ஈண்டூ “ப்ரம்மாகம்‌” பாவனை கூறப்பட்டது. 
இங்ஙனமாதலில்‌ அது கொண்டுதானே நிருபசரிதைக்கியம்‌ கூறுதல்‌ சாலாது என்பது 
பெறப்படுகின்றது. 


மாந்திரிகன்‌ தனது சரீரத்தைக்‌ கருடனாகப்பாவிப்பானல்லன்‌, மற்றுப்‌ பாவிக்‌ 
குமாறு என்னையெனில்‌, அவன்‌ தன்‌ ஆன்மாவைக்‌ கருடனுக்கு அதிதைவமாம்‌ 
மந்திரரூபமாகப்‌ பாவிப்பன்‌, ஆண்டு எல்லாப்‌ பொருளின்‌ தருமங்களும்‌ ஆன்மாவு 
க்குளவாம்‌ என்னும்‌ கருத்தால்‌ சர்வஞானோத்தரசுருதி 


எண்ன ATTA | 


சர்வேதர்மா ஆத்மநஸ்ஸந்தி | 


என்று கூறிய முடிந்த வார்த்தையால்‌, தற்பாவ பாவமாய்ச்‌ சார்ந்த தன்‌ வண்ணமா 
மியல்புடைய ஆன்மா அந்த மந்திரதன்மியாய்‌, மந்திரசொரூபியே யாவன்‌; 
அங்ஙனம்‌ பாவனை சத்திய பாவனையதலினன்றே, சத்தியபலமாக விஷநிவிர்த்தியா 
கா நிற்கும்‌ என்று கூறினார்‌ சிவஞான யோகிகளுமா மென்க. இவ்வாறு சத்திய பல 
மாகச்‌ சிவோகம்‌ பாவனையாகிய பிரம்மாகம்‌ பாவனையினாலும்‌ பாசமாகிய விஷம்‌ 
நிவிர்த்தி யாகாநிற்கும்‌ என்று ஒர்க. 


(37) மாயையினால்‌ மோகிக்கப்படுவது ஆன்மா வன்றிப்‌ பரமான்மாவன்றா 
மென்பது - முப்பத்து மூன்றாம்‌ ஈசுவர தத்துவத்தினராகிய அனந்தேசுவரால்‌ 
மாயையிலே யிருந்து பிறந்த கலைகாலநியதி வித்தை ராகம்‌ என்னும்‌ ஐந்து 
தத்துவங்களையும்‌ ஆன்மா பஞ்சகஞ்சுகமாய்ப்‌ பூண்டு புருஷனாய்‌ யசுவாய்‌) 
ப்போகங்களைப்‌ புசிக்கின்றன்‌ என்று சிவபுராணங்களும்‌ சிவாகமங்களும்‌ 
செப்புகின்றமையானும்‌ இந்தப்‌ பஞ்சகஞ சுகமுடையனாய்‌ நின்ற (வைதிக 
சைவருடைய ஆன்மாவுக்கும்‌ (சிவத்துக்கும்‌ மாயோபாதிப்பட்டுப்‌ புருஷனாய்‌ 
(பசுவாய்‌) நிற்கும்‌ மாயாவாதிகளுடைய பிரமத்துக்கும்‌ பேதமின்றாம்‌ என்ற 
கருத்தினால்‌, கைலாய சங்கிதை 


E: 


கைவல்யோபநிஷத்‌ 


TA: ATA ௬௭ ன எ | 

UE HAAY SA எனன: ATU | 
களன்‌ எகா எகர: | 
எனன எனன; ரளி (எ: || 
சர்வஞ்ஞ:சர்வகர்த்தாச சிவ ஏவஸ்ய மாயயா | 
சங்குசத்ரூப இவ ஸந்புருஷ: ஸம்பபூவக | 
கலாதிபஞ்சகே நைவபோக்திருத்வேந ப்ரகல்ப்பித: | 
இதி ஸ்தாநத்வ யாந்தஸ்த: புருஷோந விரோதக: ॥ 


முற்றறிவு முற்றுத்‌ தொழிலுடைய ஆன்மா (சிவன்‌ சுவமாயையினாலே 
புருஷனாயினான்‌ (பசுவாயினான்‌;; அவ்வான்மாவே (சிவன்றானே கலாதி பஞ்சகத்தி 
னாலும்‌ போக்தாவாம்‌ புருஷனாயினான்‌ (சுவாயினான்‌) (ஏகான்மவாதிகளுடைய) 
மாயோபாதி கற்பனை, (வைதிகசைவருடைய கலாதி பஞ்சக கற்பனை என்னும்‌ 
இருதிறத்தானும்‌ எய்திய புருஷன்‌ (பசு) வேறுபாடிலன்‌ என்று முடித்துக்‌ கூறியது. 
இவற்றின்‌ விரிவைக்‌ கைலாச சங்கிதையிலும்‌, நாம்‌ எழுதிய “சென்னை ஆரியனார்‌ 
பிரமம்‌ பரப்பிரமமாகாத சீவப்பிரமம்‌: என்னும்‌ சிறு புஸ்தகத்திலும்‌ காண்க. இதனால்‌ 
மாயாவாதோபநிஷதங்களிலே மாயோபாதிப்‌ பட்டுப்‌ பசுவாய்‌ நிற்கும்‌ பிரமம்‌ 
ஆன்மா என்க; அங்ஙனம்‌ மாயோபாதிப்‌ பட்டுப்‌ பசு வாய்ப்போதராத யிரமம்‌ 
சிதம்பர்வாதோப நிஷதங்களிலே தரும தருமி சம்பந்தமாகிய சமவாயத்தினாலேனும்‌ 
தாதான்மியத்தினாலேனும்‌ சிவசத்தியை ஒர்காலும்‌ பிரியாத பரப்பிரம சிவமேயாம்‌ 
என்ற கருத்தினால்‌, சிவபுராணம்‌ 


௭ TTT: ௭ எளி | 

ளா ஊளை ATR | 
ணர்‌ எண ரர: னா: ॥ 
அபரேது பராசக்தி: சிவஸ்ய சமவாயிநீ | 

தாதாத்‌ ம்யமநயோர்நித்யம்‌ வந்நிதாககயோரிவ | 
அதஸ்தத்தர்ம தர்மித்வாத்‌ பராசக்தி: பராத்மந: ॥ 


சூரியனுடைய கிரணம்‌ போலப்‌ பராசத்தி சிவபிரானுடைய சமவாயசத்தி என்றும்‌, 
குணகுணி பாவத்தினால்‌ பராசத்திக்கும்‌ பரமான்மாவுக்கும்‌ உள்ள சம்பந்தம்‌ 
அக்கினியும்‌ சூடும்‌ போல நித்தியமாகிய தாதான்மிய சம்பந்தமாம்‌ என்றுங்‌ கூறியதா 
மென்க. இதனால்‌ மாயையினாலே மோகிக்கப்பட்டுச்‌ சாக்கிராவஸ்தையிலே 
தூலபோக முதலிய புசிக்கப்‌ போந்தவன்‌ ஆன்மாவன்றிப்‌ பரமான்மாவாகிய சிவசத்தி 
சமேத சிவபிரானல்லரா மென்க. இந்த மாயோபாதிப்பட்ட ஆன்மா பிரமம்‌ எனவும்‌, 
ஈசன்‌ எனவும்‌, சம்பு எனவும்‌, சிவன்‌ எனவும்‌, ஆங்காங்கு புராணங்களினும்‌ 
உபநிஷதங்களினுஞ்‌ சொல்லப்படும்‌ ஆன்மாவையும்‌, இப்பெயர்‌ ஒற்றுமை 
வாயிலாக ஆன்மா எனவும்‌, பிரமம்‌ எனவும்‌, ஈசன்‌ எனவும்‌, சம்பு எனவும்‌, சிவன்‌ 


a 
{ 


[ 


கைவல்யோபநிஷத்‌ 


எனவும்‌ பேசப்படும்‌ பரமான்மா வாகிய சிவபிரானையும்‌ ஒன்றுபடுத்தி விவேகிகள்‌ 


கலக்கா திருப்பாராக. 


X. 


(பிரமா ஆசுவலாயனர்க்கு விபூதியோகமாகிய சிவாத்துவிதம்‌ உபதேசித்தமை) 


சனா விண வினா 
ராண என | 
எள; என என 
எ எள: | 
TEA எக என்‌ 
aA NTT | 
எண எனா ௭௭ 
என எணண | 
STUNT எண எனா என 
மடநட ட்டர்‌ 
TATRA 1௭ என | 
ண்‌ எளி ரண A: னன என: 
ஊன கரி: | 
என 1௭ எ க கள்‌ 
என ளெ எ எள்ளு 
எர ணி ன்‌ 
என ளெ எ TATE | 
எரா ர ரன எளி 
என்‌ ௭௭ என்றன | 
எ Ta எண்ன 
எள்‌ என | 
ண ஈசான EU 
கக ல ளி ஏர | 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


(46) 


(47) 


(48) 


ர 


கைவல்யோபநிஷத்‌ 


ன ATTA Ta TART 
எ TAR UTAH FUN | 
த்ருசுதாமசுயத்‌ போக்யம்‌ போக்தா 
போகச்ச யத்பவேத்‌ | 
தேப்யோவிலக்ஷ: சாக்ஷி சிந்மாத்‌ 
ரோகம்‌ சதாசிவ: | 
மய்யேவ ஸகலம்‌ ஜாதம்மயி 
சர்வம்‌ ப்ரதிஷ்டிதம்‌ | 
மயிசர்வம்‌ லயம்யாதி தத்‌ 
ப்ரம்மாத்வய மஸ்ம்யஹம்‌ | 
அணோரைணீயா நகமேவ தத்வந்‌ மஹாநஹம்‌ 
விஸ்வமஹம்‌ விசித்ரம்‌ | 
புராத நோஹம்‌ புருஷோ கமீசோ ஹீரண்‌ 
மயோகம்‌ சிவரூப மஸ்மி | 


அபாணி பாதோஹ மசிந்த்ய சக்தி: பச்யாம்‌ யசட்சு: 


ஸச்ரு ணோம்ய கர்ண: | 
அஹம்‌ விஜா நாமி விவிக்த ரூபோ 

நசாஸ்தி வேத்தா மமசித்‌ சதாஹம்‌ | 
வேதைர நே கைரஹமே வவேத்யோ 

நசாஸ்தி வேத்தா மமசித்‌ சதாஹம்‌ | 
நபுண்ய பாபே மம நாஸ்தி நாசோ 

நஜந்மதே கேந்த்ரிய புத்திரஸ்தி | 
நபூமிரா போநசவந்‌ நிரஸ்தி 

நசாநிலோ மேஸ்திநசாம்‌ பாஞ்ச | 
ஏவம்‌ விதித்வா பரமாத்ம ரூபம்‌ 

குகாசயம்‌ நிஷ்கள மத்விதீ யம்‌ | 
சமஸ்த சாக்ஷிம்‌ சதசத்‌ விகீநம்‌ 

ப்ரயாதி சுத்தம்‌ பரமாத்ம ரூபம்‌ | 


(இதன்‌ பொருள்‌) 


(49) 


(37) 


(38) 


(39) 


(40) 


(41) 


(42) 


(43) 


(44) 


(45) 


(46) 


(47) 


(48) 


(49) 


(37) தூல சூக்கும காரணதேக மூன்றினும்‌, முறையே எது போக்கியமாயும்‌, 


போக்தாவாயும்‌, போகமாயுமாயிற்றோ, 


(38) அம்மூன்றிற்கும்‌ விலக்ஷணமாகிய (வேறாகிய) சாட்சியாய்‌, அறிவு மாத்தி 


ரமாயுள்ள “நானே அந்தச்‌ சதாசிவப்‌ பிரமம்‌” 
(39) என்னிலிருந்தே யாவும்‌ உண்டாயிற்று. என்னிலே யாவும்‌ நிலைத்தது. 


(40) என்னிலே யாவும்‌ ஒடுங்குகின்றது. அத இரண்டாவதற்ற பிரமும்‌ நானே. 
(41) அணுவுக்கணுவாய்‌ இருக்கும்‌ சிவனார்‌ நானாதல்‌ போல, மகத்துக்கு 


மகானாகிய சிவனாரும்‌ நானே, விசித்திரமாகிய உலகமும்‌ நானே. 
(42) பழையேனும்‌ நானே. பொன்மயமானவரும்‌ நானே. சிவரூபம்‌ நானே. 


| 


63 


கைவல்யோபநிஷத்‌ 


(43) கைகால்‌ இலாதவரும்‌ நானே. அவரது நினைத்தற்கரிய சத்தியும்‌ நானே. 
கண்ணில்லாமற்‌ பார்க்கிறேன்‌ காதில்லாமற்‌ கேட்கிறேன்‌. 

(44) ஏகரூபமுடையனல்லேன்‌, என்னை அறிபவன்‌ இல்லை. எக்காலமும்‌ 
சிவஞானரூபியாவிருக்கின்றேன்‌. 

(45) அநேக வேதங்களினாலே நானே அறியப்பட்டேன்‌. வேதாந்தஞ்‌ 
செய்தவனும்‌ நான்‌. வேதத்தை அறிந்தவனும்‌ நான்‌. 

(46) எனக்குப்‌ புண்ணியபாபம்‌ இல்லை. எனக்கு நாசம்‌ இல்லை. 

(47) நான்‌ பூமி அல்லேன்‌. அப்பு அல்லேன்‌. அக்கினி அல்லேன்‌. ஆகாயமல்‌ 
லேன்‌. 

(48) என்றிவ்வாறு உள்ளக்‌ குகையின்‌ கண்ணே நிஷ்களமாயும்‌ அத்துவிதமாயு 
முள்ள பரமான்ம சொரூபத்தை அறிந்து, 

(49) சமஸ்தசாட்சியும்‌, சதசத்துக்கு (பசுபாசங்களுக்கு) வேறானவராயும்‌, 
சுத்தராயுமுள்ள பரமான்ம சிவரூபத்தை அடைகின்றான்‌. 


(திராவிட இரத்னப்‌ பிரகாசிகை) 


(38) விபூதியோகம்‌ - பாசுபதம்‌, பிரதம்‌, சிரோவிரதம்‌, அத்தியாசிரமம்‌, 
சாம்பவம்‌, ஜசுவரம்‌ என்பன பாசுபத விரதத்துக்குப்‌ பெயராகச்‌ சூதசங்கிதையிலே 
கூறப்பட்டிருக்கின்றன. இதனால்‌ பசுமம்‌, ஐசுவரியம்‌, ஜசுவரம்‌ என்பனவும்‌ (பாதாதி 
கேசாந்தம்‌ அக்கினி முதலிய மந்திரங்கொண்டு தரிக்கப்படும்‌) விபூதி விரதமாகிய 
பாசுபத விரதத்துக்குப்‌ பெயராமென்க. இந்த விபூதி விரதாநுஷ்டானம்‌ வாயிலாக 
உமாசமேதராகிய சிவபெருமான்‌ தியானிக்கப்படுங்கால்‌, இந்த யோகம்‌ பாசுபத 
யோகம்‌ எனப்படுமென்க. இது பற்றியே லிங்கபுராணம்‌ 


AA எண ளாக என்‌ | 
னள கணக்‌ எ: | 

டி ௮ டி டி ய ௮ (| 
எனா எண Mea என்‌ ॥ 
சர்வவே தாகமாம்‌ போஜமகரந்தச மத்யமே | 
பீத்வாயோ கம்ருதம்‌ யோகீமுச்யதே ப்ரம்மவித்தம: | 
ஏவம்‌ பாசுபதம்‌ யோகம்‌ யோகைச்வரிய மநுத்தமம்‌ | 
அத்யாசிரமமிதம்‌ யோகம்‌ யோகைச்வரிய லப்யதே ॥ 


“சர்வ வேதாகமம்‌ என்னும்‌ கமல மலரின்‌ கண்ணேயுள்ள மகரந்தமாகிய 
யோகாமிர்தத்தைப்‌ பிரமவித்தாகிய யோகி பானஞ்‌ செய்து பாசத்தினின்று விடுபடு 
கின்றான்‌. பாசுபதயோகமானது உத்தமமாகிய யோகைசுவரியமேயாம்‌ (விபூதியோக 
மேயாம்‌); இந்த யோகம்‌ அத்தியாச்சிரம யோகம்‌ எனப்படும்‌. இந்த விபூதியோகம்‌ 
எவருக்குத்தான்‌ எய்தப்‌ பெறும்‌” என்று கூறுகின்றது. இதனால்‌, ஐசுவரியம்‌ ஜசுவரம்‌ 
என்பன விபூதியின்‌ பரியாய நாமங்களாய்‌ முடிய, பாசுபத யோகம்‌ விபூதி யோகம்‌ 

| 64 
ட 


கைவல்யோபநிஷத்‌ 


எனப்பட்டதாயிற்று. இந்த விபூதி என்னும்‌ பெயர்‌ அப்பிராகிருதியாகிய பராசத்திக்குப்‌ 
பெயராம்‌ என்ற கருத்தினாலன்றோ, சிவபுராணம்‌ 


யதோவாசோ நிவர்த்தந்தே மநசா சேந்தரியை ஸ்ஸஹ | 
அப்ராக்ருதீ பராசைஷா விபூதி: பாரமேச்வரீ | 

சைவேஹ பரமந்தாம சைவேக பரமாகதி: | 

சைவேக பரமா காஷ்டா விபூதி: பரமேஷ்டிந: ॥ 


எங்கிருந்து மனசும்‌ வாக்கும்‌ இந்திரியங்களோடு கூடச்செல்லமாட்டாவாய்‌ மீண்டு 
விடுகின்றனவோ அப்படிப்பட்ட அப்பிராகிருதியாம்‌ விபூதியானது பராசத்தியேயாம்‌. 
இந்தப்‌ பராசத்தி விபூதியே பரமாகிய வீடு; இதுவே பரமாகியகதி; இதுவே பரமாகிய 
முடிந்த எல்லை; இதுவே பரமசிவனார்‌ விபூதியாம்‌ என்று கூறிற்று. இதனால்‌ 
விபூதியோகம்‌ என்பது (கூர்மபுராணம்‌ மூன்றாவது பாவனையாகக்‌ கூறிய) பிராம்மி 
யோகம்‌ என்பதுமாயிற்று. விபூதியானது பராசத்திசொரூபமானமையாலன்றோ, 
ஸ்ரீஞான சம்பந்த வள்ளலாரருளிய “மந்திரமாவது நீறு” என்னுந்‌ திராவிட சூக்தத்தைப்‌ 
“பரையின்‌ வரலாறு” என்று கூறியருளினார்‌ அகஸ்திய மகாமுனி வருமாமென்க. 
இந்த விபூதியோகத்தினாற்‌ சிவபிரான்‌ அடையப்படுவாரன்றி மற்றைச்‌ “சாமர்த்தியத்‌ 
தினாலும்‌, புத்தியினாலும்‌, மிகுந்த கேள்வியினாலும்‌ எய்தப்‌ பெறார்‌” என்ற கருத்தினால்‌ 
விபூதி நிஷதங்களாகிய முண்டகோபநிஷதமும்‌ கடவல்லியுபநிஷதமும்‌ 


எண்ண ௭௭ TET எண | 


நாயமாத்மா ப்ரவசநே நலப்யோநமேதயா நபகுநாச்ருதேந | 


என்று கூறியவாமென்க. மேலே கூறிய லிங்கபுராணப்‌ பொருளையும்‌ இச்சுருதிப்‌ 
பொருளையும்‌ இசைத்துப்‌ பார்க்குங்கால்‌ அவை ஒரு நெறிப்பட விபூதியோகம்‌ 
உடையார்க்கே சிவபிரான்‌ எய்தப்‌ பெறுவார்‌ என்பது உபதேசித்தனவாமென்க. 
மேலும்‌, அம்முண்டகோபநிஷதமும்‌ கடவல்லியுபநிஷதமும்‌ எந்தப்‌ பரமான்மா 
வாகிய சிவத்தை (அறிஞனாய) இவன்‌ அடைய அன்புறுகின்றனோ, அவன்‌ 
அவ்வன்பினாற்றானே இந்தப்‌ பரமான்மாவாகிய சிவபிரான்‌ எய்தப்பெறுகின்றார்‌. 
அவனுக்கு இந்தச்‌ சிவனார்‌ தமது சொரூபத்தை அருளுகின்றார்‌ என்ற கருத்தினால்‌ 


யமேவைஷ வ்ருணுதே தேநலப்யஸ்‌ தஸ்யைஷ ஆத்மா 
விவ்ருணுதே ததூக்ம்ஸ்வாம்‌ | 


என்று கூறிற்று. இந்தப்‌ பாசுபதயோக வித்தையிலே சித்தி பெற்றவர்‌ வாமதேவர்‌, 
கிருஷ்ணர்‌, அகஸ்தியர்‌, விசுவாமித்திரர்‌ முதலாயினோர்‌ என்பது பொருள்படச்‌ சைவ 
பாஷ்யகாரர்‌ தமது சிவாத்துவித வேதகூத்திர சைவபாஷ்யத்து “உபய லிங்காதிகரண 
த்திலே” கூறியிருக்கின்றார்‌. இந்த வாமதேவர்‌, கிருஷ்ணர்‌, விசுவாமித்திரர்‌, 
அகஸ்தியர்‌ என்போர்‌ தங்கள்‌ இடைவிடாத சிவோக்ம்பாவனாத்‌ தியான 
யோகத்தினாலே பரப்பிரம சிவாவிர்ப்பாவமாய்‌ அசாதாரணகுணங்கள்‌ பிரகாசிக்கப்‌ 

| 65 | 

ந 


கைவல்யோபநிஷத்‌ 


பெற்றார்கள்‌. இதனாலன்றோ, பிருகதாரணியோபநிஷதத்திலே வாமதேவர்‌ “நான்‌ மனு, 
நான்‌ சூரியன்‌” என்று கூறியதாகப்‌ பொருள்கொண்ட 


TA NIU எ | 
அகம்‌ மநுரபவந்‌ சூர்யச்ச | 


என்னும்‌ மந்திரங்‌ காணப்படுகின்றது. கிருஷ்ணர்‌ அர்ச்சுனரை நோக்கி, “அர்ச்சுனா! 
உனக்கு அருட்கண்‌ கொடுக்கின்றேன்‌. ஆனால்‌ நீ எனது பாசுபதயோகப்பயனை 
(விபூதியோகப்‌ பயனைக்‌ காண்பாயாக என்ற கருத்தினால்‌, 


எள்‌ ன: ன எனறு | 


திவ்ந்ததாமி தேசட்சு: பச்யமே யோகமைச்வரம்‌ | 


என்று கூறினார்‌. மேலும்‌, கிருஷ்ணர்‌ அர்ச்சுனா, சர்வபூதங்களுக்கும்‌ விதையாய்‌ 
(காரணமாய்‌) எது உளதோ அது நான்‌, (சராசர) பூதமாய்‌ எது இருக்கின்றதோ, அது 
என்னையன்றி யில்லை என்ற கருத்தினால்‌, 


எள்‌ ன: என்‌ என்னை | 


திவ்ந்ததாமி தேசட்சு: பச்யமே யோகமைச்வரம்‌ | 


என்று கூறினார்‌. மேலும்‌, கிருஷ்ணர்‌ அர்ச்சுனா, சர்வபூதங்களுக்கும்‌ விதையாய்‌ 
(காரணமாய்‌) எது உளதோ அது நான்‌, (சராசர) பூதமாய்‌ எது இருக்கின்றதோ, அது 
என்னையன்றி யில்லை என்ற கருத்தினால்‌ 


யச்சாபி சர்வபூதாநாம்‌ பீஜதேதஹ மர்ச்சுந | 
நததஸ்தி விநாயத்ஸ்யாத்‌ மயாபூதஞ்‌ சராசரம்‌ ॥ 


என்றற்‌ றொடக்கத்தனவாகக்‌ கூறிய உண்மைகளை உபதேசித்து, அங்ஙனம்‌ 
உபதேசித்தவாறே தமது விசுவரூபத்தை அவ்வர்ச்சுனருக்குத்‌ தரிசிப்பிக்க, தாம்‌ 
அருளிய அருட்கண்‌ கொண்டு தம்மை நோக்கச்‌ செய்த போது அர்ச்சுனர்‌ 
“விசுவேசுரரே, விசுவரூபரே, அநேக கைகளும்‌, வயிறுகளும்‌, முகங்களும்‌, 
கண்களுமுள்ள அனந்தரூபராகிய உம்மை எவ்விடத்தும்‌ பார்க்கின்றேன்‌. 
உம்முடைய ஆதியைக்‌ கண்டிலேன்‌” என்றற்‌ றொடக்கத்தனவாகத்‌ துதித்தாராக 
மகாபாரதம்‌ கூறுகின்றது. விசுவாமித்திரர்‌ ஒர்‌ கால்‌ மற்றோர்‌ சுவர்க்கத்தைப்‌ 
படைக்கும்‌ வன்மையுடையராயினார்‌. அகஸ்தியர்‌ ஒர்கால்‌ சலத்தைப்‌ பானஞ்செய்ய 
வன்மையுடையராயினார்‌. இந்த விபூதியோகத்தைப்‌ பாசுபதயோகோபநிஷத்‌ மந்திரப்‌ 


| 


ஓ 


ணை 


கைவல்யோபநிஷத்‌ 


பொருள்‌ கொண்டு சிவராகவ சம்வாதத்திலே சிவனார்‌ உபதேசித்திருக்கின்றார்‌. 
எந்தெந்தச்‌ சுருதிகளைச்‌ சிவனார்‌ எடுத்து ஸ்ரீ ராமருக்கு “எல்லாந்‌ தாமே” என்பது 
போதா உபதேசித்திருக்கின்றரோ, அவ்வாறு பாசுபதயோகியாகிய பிரமதேவரும்‌ 
அந்த விபூதியோகத்தை அவ்வாறே ஆசுவலாயன முனிவர்க்கு உபதேசித்தாராகக்‌ 
கைவல்லியோபநிஷதத்தினால்‌ அறியப்படுகின்றது. 


A. மாண்டுக்கியோபநிஷதப்‌ பொருள்‌ கொண்டு ஆன்மாவும்‌ சிவமும்‌ 
(முன்னரே மேலே கூறியவாறு) அபேதமாய்‌ ஐக்கிய பாவனை யுற்று நின்ற நிலை (27- 
வது) மந்திரபாகத்தினால்‌ சூசிக்கப்படுகின்றது. 


B. (சராசர) பூதங்களெல்லாம்‌ எதினின்று தோன்றி நின்று ஒடுங்குகின்றனவோ 

அந்தப்‌ பிரமத்தை அறிக என்னுங்‌ கருத்தினால்‌, 
ஏளன 

எள்ள ணார | 

எ னன்‌ எிளின்‌ | 

qa Tae எனின்‌ | 

எரா என ॥ 

ய தோவா இமாநி பூதாநிஜாயந்தே | 

யேந ஜாதாநி சீவந்தி | 

யத்‌ ப்ரயந்த்யபி சம்விசந்தி | 

கத்‌ விசிஞ்ஞா சஸ்வ ॥ 


என்னும்‌ தைத்திரீய சுருதியும்‌, (சராசரமாகிய) பூதமெல்லாம்‌ ஆகாயத்திலே தோன்றி 
(நின்று) ஒடுங்குகின்றன என்ற கருத்தினால்‌ 


சாண னன என்‌ | 


சர்வாணிஹவா இமாநி பூதாந்யாகாசாதேவ சமுத்பத்யந்த 
ஆகாசம்‌ ப்ரத்யஸ்தம்‌ யந்தி | 


என்னுந்‌ சாந்தோக்கிய சுருதியும்‌: இச்‌ (சராசர) பூதங்களெல்லாம்‌ ஆனந்தத்திலே 
தோன்றி நின்று ஒடுங்குகின்றன என்ற கருத்தினால்‌, 

ளா எக்‌ எள்‌ ளர்‌ | 

ரண ளார்‌ வளன்‌ | 

ரான ன என்‌ | 


ற 


கைவல்யோபநிஷத்‌ 


ஆநந்தாத்யேவ கல்விமாநி பூதாநி ஜாயந்தே | 
ஆநந்தேந ஜாதாநி சீவந்தி | 
ஆநந்தம்‌ ப்ரயந்த்யபி ஸம்விசந்தி | 


என்னுந்‌ தைத்திரீய சுருதியும்‌ கூறியவாறு, ஆனந்தாகாசமாகிய சிதம்பர சத்தியினி 
ன்று வேறுறாத சிவமாகிய பிரமத்தோடு ஆன்மா அபேதமாய்‌ நின்ற ஜக்கிய பாவனை 
நிலை, “என்னிலிருந்தே யாவும்‌ உண்டாயிற்று” என்றற்‌ றொடக்கத்த கைவல்லியத்தின்‌ 
(39-ம்‌) சுருதியினால்‌ உணர்த்தப்படுகின்றது. 


சிவோகம்பாவனையினாலே சிவாவிர்ப்பாவ முற்ற பாசுபத யோகிகளே தாமும்‌ 
சிவமும்‌ வேறற நின்றமையால்‌, அவ்வாறு கூற வல்லுநராகின்றார்‌ என்ற 
கருத்தினாலன்றோ, சர்வ ஞானோத்தர சுருதி மேலே சொல்லிய கைவல்லியத்து (39- 
ம்‌ 40-ம்‌) சுருதிகளுக்கிசைய “நானே உலகத்துக்கு நாதன்‌, என்னாலே எல்லாம்‌ 
பிரகாசிக்கின்றது, நாரததத்துவ முதல்‌ பிருதிவியந்தமாயுள்ள தத்துவமெல்லாம்‌ 
என்னின்றே நிலையிறுகின்றன. அகத்தும்‌ புறத்துமாகக்‌ காணப்படுவதாயேனும்‌ 
கேட்கப்படுவதாயேனும்‌ பிரபஞ்சத்தில்‌ எவ்வளவு நிண்ணியதாய்‌ எது எது 
உளதேனும்‌ அததுவெல்லாம்‌ என்னாலே வியாபிக்கப்பட்டது. சிவன்‌ வேறு நான்‌ 
வேறு என்னும்‌ துவித பாவனையை விட்டூ எந்தச்‌ சிவயோகியும்‌ அத்துவித பாவனை 
செய்யக்கடவன்‌” என்ற கருத்தினால்‌, 


௭௭௮௭ எள்‌ எனைக்‌ | 

எளனள எ எண ATT எண | 

எர ETT கா எர அள | 

ர்க எக எண னற எள | 
என TE ளான; ராணா TATA | 

a: fea: எண ATA கெள ॥ 

அகமேவ ஐகந்நாதோ மத்தஸ்ஸர்வம்‌ ப்ரகாசதே | 
சிவாத்யவநி பர்யந்தந்‌ தத்சர்வம்‌ மயி ஸம்ஸ்திதம்‌ | 
யத்கிஞ்சிஜஜ கத்யஸ்மிந்‌ த்ருச்யதே ச்ரூயதேபிவா | 
பகிரந்தர்‌ லிபாகேந தத்சர்வம்‌ வ்யாபதம்‌ மயா | 
சுவாந்ய ஸ்த்வஹ மேவாந்ய: ப்ருதக்பாவம்‌ விவர்சயேத்‌ | 
ய: சிவ: சோகமே வேத்யத்‌ வைதம்‌ பாவயேத்ஸதா ॥ 


என்று கூறிற்று. (ஆனந்த) ஆகாசமானது பராசத்தியாம்‌ என்ற கருத்தினாலன்றோ, 


கூர்ம புராணம்‌ “சிவபிரானுடைய பராசத்தி ஆகாசம்‌ என்னும்‌ பெயர்‌ பெறுவர்‌” என்ற 
கருத்தினால்‌ 


68 
{ ழீ 


கைவல்யோபநிஷத்‌ 


ஏன எனா எக எள | 


யஸ்யசா பரமாதேவீ சக்திராகாச சம்ஞிதா | 


என்றற்‌ றொடக்கத்தனவாகச்‌ சாங்கியயோகம்‌ எனப்படும்‌ நிர்க்குண பாவனையிலே 
முடித்துப்‌ பேசிய ஏகமாம்‌ ஆன்ம நிலையையும்‌ மேலே கைவல்லியோபநிஷதமும்‌ 
சர்வஞான சுருதியும்‌ பிறவுங்‌ கூறிய உமாசமேத சிவனாரோடு ஆன்மா நின்ற ஐக்கிய 
பாவனா நிலையையும்‌ ஒன்றென்று சாஸ்திரவுணர்ச்சி அறந்த விவேகிகள்‌ விபரீதப்‌ 
படுத்தி ஓர்‌ போதும்‌ உணரா ரென்க. 


Ci: அணுவுக்கணுவும்‌ மகத்துக்கு மகத்துமாயுள்ள சிவபிரானைச்‌ 
சிவப்பிரசாதத்தினாலே அறிதல்‌ வேண்டும்‌ என்ற கருத்துக்கொண்ட 


எ ஈக்களின்‌ எள்ளை கானா | 


அணோரணியாந்‌ மகதோமகீயநாத்மாஸ்ய ஜந்தோர்நிகிதோ குகாயாம்‌ | 


என்னுங்‌ கடவல்லியுபநிஷதமும்‌, மகாநாராயணோபநிஷதமும்‌ கூறும்‌ மந்திரப்‌ 
பொருள்‌ கொண்டு சாதிக்கப்படும்‌ சிவசீவபாவனாபேத ஜஐக்கியநிலை கைவல்லியோ 


பநிஷதத்து (41-வது) மந்திரத்துள்ள அணுவு கணுவானவனும்‌ நானே என்னும்‌ சுருதி 
யினால்‌ உரைக்கப்பட்டது. 


D. சிவபிரான்‌ பிறவாதவர்‌, பெரியர்‌, நித்தியர்‌ என்ற கருத்தினால்‌ 
௮௭ எனா எனா: | 
அஜ ஆத்மா மகாந்‌ த்ருவ: | 


என்னும்‌ பிருகதாரண்ணியோபநிஷதமும்‌, “பிரகிருதி மண்டலத்துக்கு மேலாம்‌ 
விசுவரும்‌ பழையோருமாம்‌ சிவபிரான்‌” என்ற கருத்தினால்‌ 


எரா: ணா | 


விச்வம்‌ புராணந்தமச: பரஸ்தாத்‌ | 


என்னும்‌ மகோசநிஷதமும்‌, “சூரிய மத்தியிலே இரண்மயராகிய புருஷராகிய 
சிவபிரான்‌ காணப்படுகின்றார்‌” என்ற கருத்தினால்‌ 


என THA ரக; என்‌ | 


யஏஷோந்த ராதித்யே கிரண்மய: புருஷோத்ருச்யதே | 


Ee 


கைவல்யோபநிஷத்‌ 


என்னுந்‌ சாந்தோக்கியோபநிஷதமும்‌ கூறும்‌ சுருதிகள்‌ கொண்டு, ஆன்மாவும்‌ (சிவ 
சத்தி சமேதராகிய) சிவமும்‌ அபேதமாய்‌ நிற்குநிலை கைவல்லியோபநிஷதத்து (41-ம்‌ 
42-ம்‌) சுருதிபாகங்களினாலே உணர்த்தப்பட்டது. 


௧. கையின்றிப்‌ பற்றுகின்றவரும்‌, காலின்றிச்‌ செல்பவரும்‌, கண்ணின்றிப்‌ 
பார்க்கின்றவரும்‌, காதின்றிக்‌ கேட்பவருமாயுள்ளார்‌ சிவபிரான்‌; அவர்‌ அறியப்படாத 
தை அறிகின்றார்‌; அவரை யாரும்‌ அறிந்திலர்‌” என்னுங்‌ கருத்தினால்‌ 


எள்‌ எனி ஸி: எரி எரி: | 
எண்‌ ஊனா ॥ 


அபாணிபாதோ ஜவநோக்கு கீதாபச்யத்யசட்சு: ஸச்ருணோம்ய கர்ண: | 
ஸவேத்தி வேத்யம்‌ நசதஸ்யாஸ்திவேத்தா ॥ 


என்னும்‌ சுவேதாசுவதரோபநிஷதமும்‌, “நினைத்தற்கரியரும்‌ அளத்தற்கரியரும்‌ ஆதி 
மத்தியாந்தமிலாதவரும்‌ சிவபிரான்‌” என்ற கருத்தினால்‌ 


அண்ணை என்‌ ரா | 


அசிந்த்யாயாப்ரமேயா யாநாதி நிதநாய | 


என்னும்‌ மைத்திராயணோபநிடதமும்‌, “எல்லாவேதங்களும்‌, இந்தப்‌ பிரணவப்‌ பொரு 
ளாகிய சிவத்தை அறிகின்றன” என்ற கருத்தினால்‌ 


a ATA னள எ | 
சர்வே வேதாயத்‌ பதமா மநந்தி | 


என்னுங்‌ கடவல்லி சுருதியும்‌, சிவபிரான்‌ ஏகரும்‌, வெளிப்படாதவரும்‌, (விவிக்தரூப 
ரல்லர்‌) அனந்தரூபருமாயுள்ளார்‌” என்ற கருத்தினால்‌ 


எ எ ஊர | 


யதேகமவ்யக்த மநந்த ரூபம்‌ | 


என்னும்‌ மகோபநிஷதமும்‌, சிவபிரான்‌ மகாமாயையின்‌ கண்ணே விசுத்தமாகிய 
அநேக சரீரங்களை எடுப்பார்‌ என்ற கருத்தினால்‌ 


Rash: கன 3: | 


ஸ்திரேபிரங்கை: புருரூப உக்ர: | 


கைவல்யோபநிஷத்‌ 


என்னும்‌ இருக்குவேதமும்‌, சித்துரூபியும்‌ முடிவில்லாதவருமாயுள்ளவர்‌ சிவபிரான்‌ 
என்ற கருத்தினால்‌ 


AA ATT HTAH ATH | 
சத்யம்‌ ஞாந மநந்தம்‌ ப்ரம்ம | 


என்னுந்‌ தைத்திரீயமும்‌, மகானாகிய சிவபிரானிலிருந்தே இருக்காதி வேதங்களும்‌ 
உபநிஷதங்களும்‌ தோன்றின என்ற கருத்தினால்‌ 


3 NAAT னர்‌ எண. ......... ஆங: | 


அஸ்ய மகதோ பூதஸ்யநி: ச்வசிதமேதத்‌ ருக்வேத: ...... உபநிஷத: | 


என்னும்‌ பிருகதாரணியோபநிஷதமுங்‌ கூறிய சுருதிப்பொருள்‌ கொண்டு 
உணர்த்தப்படும்‌ சீவான்‌ம பரமான்ம ஐக்கிய நிலை கைவல்லியோபநிஷதத்து (43. 44. 
45-ம்‌) சுருதிப்‌ பாகங்களினாலே சாதிக்கப்படுகின்றது. 


F. இங்ஙனம்‌ மேலே சொல்லியவாறு சிவத்தோடு ஆன்மா ஐக்கியமுற்று 
நிற்குங்கால்‌ சிவனுடைய சர்வஞ்ஞதாதி குணங்களெல்லாம்‌ ஆன்மாவில்‌ விளங்கப்‌ 
பெற்றுத்‌ தான்‌ சிவசாமியம்‌ அடைகின்றான்‌. இதுவே சிவத்துவம்‌ எனப்படும்‌ என்று 
நீலகண்ட சிவாசாரியர்‌ கூறியவாறே சர்வஞ்ஞதை, திருப்தி, அநாதிபோதம்‌, அலுப்த 
சக்தி, அனந்தசக்தி, சுவதந்திரத்துவம்‌, நிராமயான்மா, விசுத்த தேகம்‌ என்னும்‌ 
சிவகுணங்கள்‌ விளங்கப்பெற்று ஆன்மா சிவத்துவத்தை அடைகின்றான்‌ என்ற 
கருத்தினால்‌ 


எண்னை ஏ TTT வண WHE: | 
ளக எற 18௭௯; எண 6 ॥ 
சர்வஞ்ஞதா த்ருப்தி ரநாதிபோத ஸ்வதந்த்ரதாநித்யமலுப்‌ சக்தி: | 
அநந்தசக்திச்ச நிராமயாத்மா விசுத்ததேக: சசிவத்வமேதி ॥ 
என்னும்‌ சர்வஞானோத்தரசுருதி கூறுகின்றமையாலும்‌, “முக்தன்‌ சிவசமமாகின்றான்‌” 
என்னுங்‌ கருத்தினால்‌ 
௭: ௭ TAT | 
முக்த: சிவசமோ பவேத்‌ | 
என்று சிவபுராணங்‌ கூறுகின்றமையாலும்‌, இவற்றிற்கிசையவே இப்படிப்பட்ட 


முக்தன்‌ (வித்வான்‌) புண்ணியபாபங்கள்‌ தீர்ந்தவனாய்‌, நிரஞ்சனனாய்‌, சிவசாமியத்தை 
அடைகின்றான்‌ என்னுங்‌ கருத்தினால்‌ 


[a 
ES 


கைவல்யோபநிஷத்‌ 


TTT TTT TT TATA: கானார்‌ | 


ததாவித்வார்‌ புண்யபாபே விதூய நிரஞ்ஜந: பரமம்சாம்யமுபைதி | 


என்று முண்டகோபநிஷதமானது ஆன்மா சிவத்தோடு சிவசாமியமுற்று விளங்கி 
னான்‌. என்னும்‌ உண்மையைக்‌ குறிக்கும்‌ பொருட்டு, கைவல்லியத்து (46-வது) 
சுருதிபாகம்‌ “புண்ணியமில் லை, பாபம்‌ இல்லை என்பது பொருள்பட சூசகமாய்க்‌ 
கூறிற்று. 


G. இந்த முத்தனுக்குச்‌ சிவலோகத்திலிருந்து மீளத்திரும்பவதில்லை, அதனால்‌ 
பிறப்பிறப்பில்லை என்ற கருத்தினலன்றோ 


NATTA னர்‌ | 

எ TTT | 

ப்ரம்மலோகம்‌ பிஸம்பத்யதே | 
நசபு நராவர்த்ததே | 


என்று சாந்தோக்கியோபநிஷதம்‌ கூறிய பொருளைக்கொண்டு பாசுபத யோகிக்குச்‌ 
செனன மரணமில்லை என்னும்‌ உண்மையைக்‌ கைவல்லியசுருதி (46-ம்‌) கருதிய 
பாகத்தினால்‌ சூசிப்பித்தது. இவ்வாறு சிவசாமியத்தினால்‌ அதீதவின்பமுற்று நின்ற 
முத்தனுக்கு தூலமாகிய பிருதிவி, அப்பு, தேயு, வாயு ஆகாசத்தை இடமாகக்‌ 
கொண்டு எய்தும்‌ சப்தாதி விஷயங்களை உணரவாரான்‌ என்ற கருத்தினால்‌, 


௭ னா என ளனர்‌ | 

யத்ரநாந்த்‌ பச்யதிநாந்யத்ச்ருணோதி நாந்யத்‌ விஜாநாதி | 
அறிஞன்‌ ஒன்றையும்‌ காண்கின்றிலனாய்‌, ஒன்றையுங்‌ கேட்கின்றிலனாய்‌, ஒன்றை 
யும்‌ அறிகின்றிலனாய்‌, நின்ற (அதீத) நிலையானது பூமா” எனப்படும்‌ என்று 
சாந்தோக்கியோபநிஷதங்‌ கூறிய பொருளை, கைவல்லிய (47-ம்‌) சுருதிப்பாகம்‌ 
ஸ்தூலபூதங்களைக்‌ கூறுதல்‌ வாயிலாகக்‌ குறிப்பால்‌ உணர்த்திற்று என்று கோடலு 
மாகும்‌. இந்தச்‌ சிவபிரான்‌ சத்தாகிய பசுவுக்கும்‌, அசத்தாகிய பாசத்துக்கும்‌ வேறாய்‌, 
அவற்றுக்குப்‌ பதியாய்‌ நின்றார்‌ என்ற கருத்தினால்‌ 

எள என எண்ன எரி எரி: | 

af எள்ள TRA Tee எரர்‌ Read | 

எள்‌: uf: எர ஊர்‌ ॥ 


கைவல்யோபநிஷத்‌ 


ஸச்தா ஸச்ச ஜகத்விச்வம்‌ சரீரம்‌ பரமேஷ்டிந: | 
யதிதம்‌ ஸதிதி ப்ரோக்தம்‌ யச்சா ஸதிதி கத்யதே | 
தயோ: பதித்வாத்துசிவ: ஸதசத்பசு ௬ருச்யதே ॥ 


என்று சிவபுராணங்‌ கூறியவாறு, சமஸ்தசாட்சியாய்‌ நின்ற சிவபிரானைச்‌ சத்தாகிய 
பசுவுக்கு அசத்தாகிய பாசத்துக்கும்‌ வேறாகிய சத்தி என்பதை உணர்த்துமாறு 


எனா என எனா | 


சமஸ்தசாக்ஷிம்‌ ஸதஸ்த்‌ விகீநம்‌ | 


என்று கைவல்லியத்து (49-வது) மந்திரம்‌ கூறி, பின்னர்ப்‌ பிரகிருதி மண்டலத்துக்கு 
மேலே சமஸ்தசாட்சியாக முன்னரே (15-ம்‌) மந்திரத்திற்‌ பேசப்பட்ட உமாசமேதராகிய 
சிவபிரானே இந்தச்‌ சத்துக்கும்‌ அசத்துக்கும்‌ வேறா அவைக்குப்‌ பதியாயுள்ள 
பதியாம்‌ என்பது போதர, ஆங்குப்‌ பிரயோகிக்கப்பட்ட “சமஸ்த சாட்சியாய்‌” நின்றார்‌ 
எனப்‌ பொருள்படும்‌ பதம்‌ இவ்விறுதி (19-வது) மந்திரத்திலும்‌ சூசிக்கப்பட்டதா 
மென்க. 


(கைவல்லியோபநிஷதத்தை வைதிகபாசுபத தீக்ஷையுடையோன்‌ செபித்து 
மேற்கதியடையுமாறு உபதேசித்தமை) 

ஏனா ஊிஎளிர்‌ எர எள்ள | 

wag UA | 

என ளர்‌ | 

TTT UAT | 

எண Ee: YAU | 

waa எனா gaa | 

என தனா ஏளரபர்‌ | 

ToT ௩ ௱ள TATA | 

என எண எர | 

TT ளா ளார்‌ எனா TTT | 

எண்ண விற கனை TANT | 

AAA ரர்‌ ॥ 


கைவல்யோபநிஷத்‌ 


யச்சத ருத்ரீயதீதே சோக்நி பூதோபவதி | 

ஸவாயு பூதோபவதி | 

ஸு ஆத்ம பூதோபவதி | 

எ சுராபாநாத்‌ பூதோபவதி | 

எ ப்ரம்ம ஹத்யாயா: பூதோபவதி | 

ஸசுவர்ணஸ்‌ தேயாத பூதோபவதி | 

ஸக்ருத்யா க்ருத்யாத்‌ பூதோபவதி | 

தஸ்மாதவி முக்த மாச்ரிதோ பவத்வித்யாச்ரமீ | 
சர்வதா ஸக்ருத்‌ வாஜபேத்‌ | 

அநேந ஞாந மாப்நோதி ஸம்சாரார்ணவ நாசநம்‌ | 
தஸ்மாதேவம்‌ விதித்வைநம்‌ கைவல்யம்‌ பதமச்நுதே | 
கைவல்யம்‌ பதமச்நுதே ॥ 


(இதன்‌ பொருள்‌) எவன்‌ இந்தச்‌ சதருத்திரீயத்தை அத்தியயனஞ்‌ செய்கின்‌ 
னோ, அவன்‌ அக்கினியைப்‌ போலச்சுத்தனாகின்றான்‌. அவன்‌ வாயுவைப்‌ போலச்‌ 
சுத்தனாகின்றான்‌. அவன்‌ சுவர்ணத்தைத்‌ திருடிய குற்றத்தினின்று சுத்தனாகின்றான்‌. 
சுராபானஞ்‌ செய்த தோஷத்தினின்று சுத்தனாகின்றான்‌. பிரமகத்தி தோஷத்தினின்‌ 
சுத்தனாகின்றான்‌. செய்யக்‌ கூடாததைச்‌ செய்தும்‌, செய்ய வேண்டியதைச்‌ செய்யாதும்‌ 
விட்ட தோஷத்தினின்‌ சுத்தனாகின்றான்‌. ஆதனால்‌ வாராணாசியை அடைந்து 
வைதிக பாசுபத விரதமுடையவனாய்‌, எப்போதும்‌ மேனும்‌, ஓர்‌ முறையேனும்‌ இந்த 
உபநிஷதத்தைச்‌ செபித்து வருவதினால்‌, சம்சார முத்திரத்தை நாசஞ்‌ செய்யும்‌ 
சிவஞானத்தை அடையற்பாலனாகின்றான்‌. ஆதலினால்‌, இவ்வாறு சிவத்தை அறிந்து, 
கைவல்லிய பயனைத்‌ துய்க்கின்றான்‌. கைவல்லிய பயனைத்‌ துய்க்கின்றான்‌. 


அவிமுக்தம்‌ - வைதிகபாசுபத தீக்ஷையுடையனாய்‌ (அத்தியாசிரமியாய்‌, 
இக்கைவல்லியோபநிஷதத்தை அவிமுக்தம்‌ எனப்படும்‌ ஸ்ரீகாசிப்பதையை அடைந்து 
செபிக்க என்று ஈண்டுக்‌ கூறப்பட்டமையில்‌, உபலக்ஷயால்‌ (இனம்பற்றி) சிதம்பரம்‌, 
திருவாரூர்‌, காளகஸ்தி, கேதீச்சரம்‌, நகுலேசுவரமுதலிய சிவஸ்தலங்களும்‌, 
திருச்செந்தூர்‌ முதலிய சுப்பிரமணிய ஸ்தலங்களும்‌ அக்கைவல்லியோபநிஷதம்‌ 
செபித்தற்கு உரித்த ஸ்தானங்களாகத்‌ தழுவப்படும்‌. 


